


உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறை 


தொகுப்பு தணிக்கை அறிக்கை 
2016-2017 


தமிழ்நாடு அரசு 


அறிக்கை எண்‌.2 - 2016-2017 





நிதித்‌ துறை 


உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறை 


தொகுப்பு தணிக்கை அறிக்கை 
2016-17 


தமிழ்நாடு அரசு 


அறிக்கை எண்‌..2 - 2016-2017 


உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்துறை 
தொற்றும்‌ 
உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்துறை தொன்மையான வரலாறு படைத்த துறை 
ஆகும்‌. இத்துறை 1849 அம்‌ ஆண்டில்‌ முதலில்‌ மாநில அளவில்‌ மாநில கணக்காயர்‌ 
(Accountant General) நிர்வாகத்தின்‌ கீழும்‌, மாவட்ட அளவில்‌ Local Boards 


கட்டுப்பாட்டிலும்‌ இயங்கி வந்துள்ளது. 


1844 ஆம்‌ ஆண்டின்‌ Madras Local Board சட்டத்தின்‌ படி 1880 ஆம்‌ ஆண்டு 


உள்ளாட்சி நிதி: :: - ச. ககைத்‌ துறை உருவாக்கப்பட்டது. 


அரசாணை எண.609 நிதித்துறை நாள்‌.22.3.1880-ன்‌ படி தனித்துறையாக 1880-ல்‌ 
ஏற்படுத்தப்பட்டது. அரசாணை எண்‌.514 நிதித்துறை நாள்‌.10.3.1885-ன்‌ படி 1885 ஆம்‌ 
ஆண்டு முதல்‌ மாவட்ட அளவில்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்களது கட்டுப்பாட்டில்‌ இயங்கத்‌ 
தொடங்கி 1920 முடிய செயல்பட்டு வந்துள்ளது. 


1920 ஆம்‌ ஆண்டில்‌ நியமிக்கப்பட்ட வல்லுநர்களது பரிந்துரையின்‌ அடிப்படையில்‌ 
அரசாணை (பலவகை) எண்‌.125 நிதித்துறை நாள்‌.10.2.1921-ன்‌ படி உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கைத்துறை நிதித்துறையின்‌ கீழ்‌ இயங்க உத்திரவிடப்பட்டுள்ளது. அரசாணை 
எண்‌.1016 நிதித்துறை நாள்‌.27.11.1922-ன்‌ படி இத்துறையின்‌ துறைத்‌ தலைவராக 
ஆராயவாளர்‌ நியமிக்கப்பட்டு அவரது கட்டுப்பாட்டில்‌ மாநில அளவில்‌ தனித்துறையாக 


இயங்கி வருகிறது. 


அரசாணை எண்‌. (பல்வகை) 848 நிதி (உள்ளாட்சி) துறை நாள்‌.09.11.1995-ன்‌ படி 
ஆராய்வாளர்‌ என்ற பெயர்‌ இயக்குநர்‌ உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை எனவும்‌, ஆராய்வாளர்‌ 
அலுவலகம்‌ என்ற பெயர்‌ உள்ளாட்சி நிதித்தணிக்கை இயக்குநரகம்‌ எனவும்‌ பெயர்‌ 


மாற்றம்‌ செய்யப்பட்டது. 


419-3—12 


நிர்வாக அமைப்பு 
உள்ளாட்சி நிதித்‌ கதணிக்கைத்துறை பின்வரும்‌ நிர்வாக அமைப்பைக்‌ கொண்டு 


செயல்பட்டு வருகிறது. 





அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளா (நிதித்துறை) | 

















——P— 









| தலைமையிட தனலைமையிட pansem உதவி 
| இக இயக்குநர்‌ துணை இயக்குநர்‌ இயக்குநர்கள்‌ 
| (பயிற்சி) எண்ணிக்கை — 7 








நீராகும்‌, தணிக்கை 
மற்றும்‌ ஒய்வூதியம்‌ 


மண்டல (இணை இயக்குநர்‌ கள்‌ 
எண்ணிக்கை - 7 











RAEN செனனை மாநகராட்சி 
்‌. இணை இயக்குநர்‌ 





(வேலூர்‌. சேலம்‌, கோவை, திருப்பூர்‌, 
திருச்சி, தூத்துக்குடி. திருநெல்வேலி. 
ஈரோடு, மதுண மாநகாட்சிகள்‌) 

துணை [ியக்குநா சன்‌ | 





திண்டுக்கல்‌, தஞ்சாவூர்‌ 


மாநகராட்சிகள்‌ 
உதவி இயக்குநர்கள்‌ 





தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ - 24 / 2014 


உள்ளாட்சி நிதியங்களின்‌ தணிக்கையை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்கும்‌ மற்றும்‌ 
உளளாட்சி அமைப்புகள்‌ தொடர்பான தணிக்கையினை உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை 
இயக்குநர்‌ மேற்கொள்வதற்கும்‌ அவருக்கு அதிகாரம்‌ அளிப்பதற்கு வகை செய்வதற்கான 
சட்டமொன்றினை இயற்றுவதற்கு இரண்டாவது மாநிலநிதிக்குழு தனது பரிந்துரையில்‌ 
தெரிவித்துள்ளது. இந்த பரிந்துரையினை செயல்படுத்தும்‌ பொருட்டு 2014 ஆம்‌ ஆண்டு 


il 


டிசம்பர்‌ திங்கள்‌ 5 ஆம்‌ நாளன்று தமிழ்நாடு சட்ட பண்ற பேரவை விதிகளின்‌ 130 ஆம்‌ விதியின்‌ 
கீழ்‌ சட்ட முன்வடிவு அறிமுகப்படுத்தப்பட்டி பொது தகவலுக்காக வெளியிடப்பட்டது. பின்னா 
இச்சட்டம்‌ தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ 24/2014 என இயற்றப்பட்டுள்ளது. 
இது இந்தியக்‌ குடியரசின்‌ 65 ஆம்‌ ஆண்டின்‌ தமிழ்நாடு மாநில சட்டமன்றப்‌ பேரவையினால்‌ 
சட்டமாக இயற்றப்பட்டுள்ளது. 

தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணிக்க சட்டம்‌ 24/2014-க்குரிய விதிமுறைகள்‌ 
அரசாணை நிலை எண்‌.240 நிதி (உள்ளாட்சி நிதித்‌ துறை நாள்‌:24.08.2016-ன படி 
வெளியிடப்பட்டுள்ளது. இவ்விதிமுறைகள்‌ தமிழ்நாடு அரசின்‌ அரசிதழில்‌ 24.08.2016 அன்று 
வெளிமீடு செய்யப்பட்டுள்ளது. இத்துறையினால்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டு தணிக்கை 
முடிக்கப்பட்டு அதன்‌ தொகுப்பு தணிக்கை அறிக்கையை 2014 ஆம்‌ வருட உள்ளாட்சி நிதித்‌ 
தணிக்கை சட்டம்‌ (24/2014) பிரிவ 20-ன்‌ படி தமிழக சட்ட மன்றத்தில சமரப்பிக்கப்படுகிறது. 
மாநில கணக்காயரின்‌ தொழில்நுட்ப வழிகாட்டுதல்‌ 

உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அளிக்கப்படும்‌ நிதி மீதான தணிக்கை இந்திய 
கணக்காய்வு மற்றும்‌ தணிக்கைத்‌ துறை தலைவரின்‌ சட்டம்‌ 1971-ன பிரிவு 20 கீழ்‌ 
மேற்கொள்ளப்படுகிறது. இந்திய கணக்காய்வு மற்றும்‌ தணிக்கைத்‌ துறை தலைவரால்‌ 
உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை இயக்குநருக்கு தொழில்நுட்ப வழிகாட்டல்‌ மற்றும்‌ ஆதரவு 
வழங்கப்படுகிறது. (Technical Guidance and Support) 

உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ 24/2014 பிரிவு 15(3) மற்றும்‌ அரசு ஆணை எண்‌.93 
ர்‌ நிதி (FC) துறை நாள்‌.28.03.2003-ல்‌ உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறையினரால்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ தணிக்கையின்‌ போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள்‌, 
அணுகுமுறைகள்‌ மற்றும்‌ வெளியிடப்படும்‌ தணிக்கை அறிக்கைகளில்‌ இடம்‌ பெறும்‌ 
தணிக்கைத்‌ தடைகளின்‌ தன்மை அவற்றில்‌ இடம்‌ பெறத்தக்க விவரங்கள்‌ குறித்தும்‌ 
தணிக்கை அறிக்கையினை வலுப்படுத்தும்‌ விதமாகவும்‌ மாநில கணக்காயரின்‌ தொழில்நுட்ப 
வழிகாட்டுதல்களைப்‌ பெற அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 

மாநில கணக்காயர்‌ கடிதம்‌ எண்‌ கம்‌ & SSA)SS11 / 811 Unitt1 / 


14-15/219 நாள்‌.23.10.2014-ல்‌ அத்தகைய வழிகாட்டுதல்கள்‌ பெறப்பட்டுள்ளன. 


11 


தணிக்கை நடைமுறை 

தமிழ்நாட்டில்‌ உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களின்‌ உடனிகழ்‌ தணிக்கை: அலகு 
தோற்றுவிக்கப்பட்டு 15.09.2000 முதல்‌ செயல்பட்டு வருகிறது. 31 மாவட்டங்களில்‌ 
116 உடனிகழ்‌ தணிக்கை அலகுகள்‌ செயல்படுகின்றன. காலாண்டு அடிப்படையில்‌ தணிக்கை 
மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 

சிறப்புநிலை நகராட்சிகள்‌ அனைத்திலும்‌ உடனிகழ்தணிக்கைஅலகு துவக்கப்பட்டு 
அவற்றில்‌ உடன்பின்‌ தணிக்கை நடைபெற்று வருகிறது. 

மாநகராட்சிகள்‌ மற்றும்‌ பல்கலைக்கழகங்களிலும்‌ உடனிகழ்‌ தணிக்கை துவக்கப்பட்டு 
தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 

மாவட்ட ஊராட்சி, பேரூராட்சி மற்றும்‌ இதா தணிக்கை நிறுவனங்களில்‌ மாவட்ட உதவி 
இயக்குநர்‌ அலகில்‌ பணிபுரியும்‌ தணிக்கையாளர்களைக்‌ கொண்டு ஆண்டுதணிக்கையாக 
மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 

கிராம ஊராட்சிகளை பொறுத்தமட்டில்‌ ஊராட்சி ஒன்றிய தணிக்கையினை 
மேற்கொள்ளும்‌ தணிக்கையாளர்களைக்‌ கொண்டு மொத்த கிராம ஊராட்சிகளில்‌ 
ஓராண்டிற்கு 20% என்று அடிப்படையில்‌ சுழற்சி முறையில்‌ 5 ஆண்டுகளுக்குள்‌ அனைத்து 
கிராம ஊராட்சிகளின்‌ சோதனை தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனை 
தவிர்த்து ஊரகவளர்ச்சித்துறை இயக்குநரால்‌ ஆண்டுதோறும்‌ தேர்வு செய்து 
தெரிவிக்கப்படும்‌ 2% கிராம ஊராட்சிகளின்‌ தணிக்கையும்‌ மேற்கொள்ளப்பட்டுவருகிறது. 
தணிக்கை மேற்கொள்ளும்‌ நிறுவனங்கள்‌ 

உள்ளாட்சிநிதித்‌ தணிக்கைத்துறையினரால்‌ பின்வரும்‌ நிறுவனங்களின்‌ தணிக்கை 
ஒவ்வொரு ஆண்டும்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 


நறவனத்தின்‌ பெய 
ப jma ட 1 உ 
385 









KEJ மாவட்ட ஊராட்சிகள்‌ 
உ ணசன்திக்ள்‌ — —— x 
க்‌ Ts 







தமிழ்நாடு மாநில வேளாண்‌ விற்பனை வாரியம்‌ 


2 





8 

= 

டம. 
KW கிராம ஊராட்சிகள்‌ சோதனை தனரிக்கை 

(12524 ஊராட்சிகளில்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ 20% + 25%) 

மேற்கண்ட தணிக்கை பணிகளுடன்‌ கீழ்கண்ட சிறப்பு பணிகளும்‌ மேற்கொள்ளப்படுகின்றன. 





1. நகராட்சிகள்‌, சளராட்சி ஒன்றியங்கள்‌, பேரூராட்சிகளில்‌ பணிபுரிந்து ஒய்வு பெற்ற 
பணியாளர்களின்‌ ஒய்வூதிய நிதியினை நிர்வாகம்‌ செய்து ஒய்வூதிய பயன்கள்‌ மற்றும்‌ 
மாதாந்திர ஒய்வூதியம்‌ வழங்குதல்‌. 

2. தமிழகத்தில்‌ உள்ள உள்ளாட்சி நிறுவனங்களில்‌ செயல்படும்‌ பணியாளாகளின்‌ 
சேமநலநிதி வைப்புத்‌ தொகைகளுக்கு வட்டி கணக்கிட்டு வழங்கும்‌ பணி 
மேற்கொள்ளுதல்‌. 


3. இத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்ட அறக்கட்டளைகளுக்கு பொருளாளராக செயல்படுதல்‌ 


தணிக்கை தடைகள்‌ துறை தலைமைக்கு தெரிவித்தல்‌ - பதிலுரை பெற்றது - தீர்வு செய்தது 
தொகை ரூ. 85.05 இலட்சங்கள்‌. 


2016-17 ஆம்‌ ஆண்டு தணிக்கை முடிக்கப்பட்டு, சட்டமன்றத்தில்‌ சமர்ப்பிக்க தேர்வு 
செய்யப்பட்ட தணிக்கைத்‌ தடை விவரங்கள்‌, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி துறை 
இயக்குநர்‌, நகராட்சி நிர்வாக ஆணையர்‌, பேரூராட்சிகளின்‌ இயக்குநர்‌, வேளாண்மை 
விற்பனை ஆணையர்‌, பொது நூலகத்‌ துறை இயக்குநர்‌ ஆகியோருக்கு அனுப்பி 
வைக்கப்பட்டது. அவர்களிடமிருந்து பெறப்பட்ட பதிலுரைகள்‌ பரீசிலிக்கப்பட்டு ரூ. 85.05 
இலட்சம்‌ வசூல்‌ செய்யப்பட்ட விவரம்‌ தணிக்கையில்‌ உறுதி செய்யப்பட்டது. அதன்‌ விவரம்‌ 
பின்வருமாறு 


தீர்வு நிலுவை 
சட்டப்பேரவைக்கு ` செய்யப்பட்ட 

i மண்‌ தணிக்கை தணிக்கை B 
Gary செய்யப்பட்ட : : _ | (இலட்சத்தில்‌) 

தணிக்கை பததிகளுக்குரிய | தடைகளின்‌ 

தடைகளின்‌ 

எண்ணிக்கை 


கிராம களராட்சிகள்‌ 


i பலகலைக்கழகங்கள்‌ 





தணிக்கை கட்டணம்‌ 
2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ தணிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிறுவனங்கள்‌ 
செலுத்தவேண்டிய தணிக்கை கட்டணமாக மொத்தம்‌ ரூ. 896.99 லட்சங்கள்‌ கேட்பு 


எழுப்பப்பட்டுள்ளது. 


419-3 -aa 


2016-17 ஆம்‌ ஆண்டு தொகுப்பு தணிக்கை அறிக்கை 






பக்கம்‌ எண்‌ 





1-19 


பேரூராட்சிகள்‌ 


மாவட்ட ஊராட்சிகள்‌ 







பல்கலைக்கழகங்கள்‌ 


பொது நூலகங்கள்‌ 








111-113 


மாவட்ட வேளாண்மை விற்பனைக்குமு 114-116 
11 வரவு செலவு திட்டம்‌ தயாரித்து 
அங்கீகரிக்கப்படாபை 

















1. பெருநகர சென்னை மாநகராட்சி 


தாரிக்‌ sma, 


அறிக்கை 
பத்தி எண்‌ 














பென்னை பாந்காராடசி மண்டும்‌ || வளசரவாக்கம்‌ - 


2016-17 ஆம்‌ னாடு கட்டட அனுமதி வழங்கியது - 
அதிகார பகிர்மை மீறி வழங்கியது வணக நொக்கத்தல்‌ 
சொத்து வரி நிர்ணய செய்துள்ளது தவிர்த்த ருக்க 
கேண்டி eri mu இழப்ப 12.18 இலட்சம்‌ 

(பத்தி எண 28/2016-17) 
பெருநகர சென்னை மாநகராட்ச்‌' 2016-17 தணிக்கை 


மண்டல்‌ 11 வள்சாயாக்கம்‌ - கட்டட உரிரக்‌ கட்டகராம்‌ 
(றைய d வரமூனிமு்ப ட்டது, மிதா; ௭7.38 இடம்‌ 
உரிய நபரிடமிருந்து வரூவிக்கப்பட Unse; (phan. 

(பக்தி ஈர 29/2016-17) 










2015-77 தும்‌ அண்டு தணிக்கை - அனழைநீர்‌ வடிகால்‌ துறை 
— ApEn நேரு புகர்புர புனரமைப்பது திட்டம்‌ - 
ஒடைமட்‌ நலலா நீாபிடிபு பகுதுமில மழைநீர்‌ வடிகாவலாய்‌ 


oe . . டு. 13.17 13.17 _ 14 
அன்ம்க்கும்‌ பனரி மன்று தீர்மானத்தின்படி நுறுபதி 3 


மறுக்கப்பட்ட வை u IT ஷ்கிதாச்சார T மாவு 
அமைகிதுதுது இமப்பு ௫௩.1348 இலட்சம்‌ - 


ரா 1 டத ந ]Š É a 
—— 


(பத்னி எண.11. LDémi rb வடிகால்‌ துறை] 













அம்பத்தூர்‌ eam en 7 ஸஒிரிருப்பு இல்லாது வளாக, 


கட்டடத்திற்கு நாணய செய்ய கோண்டிய சொத்த பய 


. - த்‌ ப í ds 
| 11.1 வி. குறைவாக நிர்ணயம்‌ செய்ததால்‌ மாநா பக | | 
ஆண்டுக்கு ரூ.20 இலட்சம்‌ தொடர்‌ Bh nr ஆன்று cÓ | ; 


LES 
பெருநகர சென்னை பாந்கராட்சி 2016-77 திக்கை 


மடாததிக்கபபட வெண்டும்‌, 
பந்தி எண 23 (அம்பத்தார்‌ மண்டவம்‌) | 


பெருந்கர சென்னை மா௩கராட்சி 2016-17 தணிக்கை 

டாக்டா முக்துலட்சும்‌ ரெட்டி மகப்பேறு நிதியுசல்க்‌ 

A Appare Gordie மாயக்‌ பதொகையிவ்‌ 
| 





r p ப்பட்ட வங்கி ஒட்டி பத ரூ. .729.39 i 3:95 மற்றுர்‌ 
`] ` பு்தைப MAETR S செலயிடப்படாக மானியத்‌ 
Cenie பொத்தம்‌ £ட2733.64 கிவட்சம்‌ அரசுக்கு திருப்பிச்‌ 
CFR SELU TEE] - முறையை பும்‌ டப்பு நாரில்‌ 
sarete உள்ள இறுதியிருப்பு விவரம்‌ பத்தி mag 17 
ஆ மற்றும்‌ 18 (பருத்து: சடைகள்‌ சபி) 


— i 





2. இதர மாநகராட்சிகள்‌ 


34.45 ú 34.45 | 25 


| I 
132.74 132.74 


| | | 









பத்தி தலைப்பு 







லார்‌ மாநகராட்சி 2016-17 தனிக்கை — 14 குடியிருப்பு 
ரும்‌ வர்க கட்டிடங்களுக்கு சொத்துவரி பிக 
குன்யா நிர்ணயம்‌ செய்து மாநகராட்சிக்கு சொத்துவரி 
amam a ரூ.3445 இலட்சம்‌ தொடர்‌ இழப்பு ஏற்படுத்தியது 

ச்ட்‌ இழப்பினை வசூல்‌ அல்லது பிடித்தம்‌ 
யுகே 2 ய, பத்தி எண்‌ 15/2016-17) 













வேலூரா மாநகராட்சி 2016-17 தனிக்கை அனுமதிக்கப்பட்ட 
ஒய்வூதிய  தொனகளயை விட கூடுதலாக ஒய்வூதியம்‌ 
வழங்கியது மற்றும்‌ குறிப்பிட்ட காலப்கிறுகான உயர்த்தப்பட்ட 
குடும்ப ஒய்வூதியம்‌ (Enhanced Family Pension) 
அகுறுகாண காலம்‌ முடி எ ஈ்டந்தவுடன்‌ 
பாறறியமைக்கப்படாமல்‌ தொடர்ந்து அதிசுமாக வழங்கி 
பருவதால்‌ இழப்பு ரூ.1162 இலட்சம்‌. (பத்தி எண்‌ 33/2016-17) 
பேபலூர்‌ பாநகராட்சி 2015-17 தனிக்கை - குடிநீர்‌ நிதி 
பதிய குடிநீர்‌ இணைப்பின்‌ போது உயர்த்தப்பட்ட சாலை 
சீரமைப்பு Enhanced Road Restoration Charge) 
கட்டணம்‌ வரூலிக்காதது, இணைக்கப்பட்ட பகுகீகளில்‌ 
ராதகராட்சிக்கான மாதாந்திர குடிநீர்‌ கட்‌: ஊம்‌ ரூ.50/- 
என்பதை வருவிக்காமல்‌ ரூ.30/- வீதம்‌ வசூலித்தது, சிறப்பு 
வணிக நிறுவனங்களிடம்‌ (Commercial Special} பாதாள 
சாக்கடை. இணைப்புக்கான முன்வைப்புத்தொரக (Deposit) 
மற்று? மாதாந்திர சேவைக்‌ கட்டணம்‌ இரண்டும்‌ குறைவாக 
வசூலித்தது போன்ற குறைபாடுகளினால்‌ மாநகராட்சிக்கு 
2018-17 தும்‌ ஆண்டில்‌ பட்டும்‌ மொத்தம்‌ ரூ.49.72 இலட்சம்‌ 
இழப்பு. பத்தி எண்‌ 11, 12 (ம) 15/2016-17) 
சேலம்‌ மாநகராட்சி 201831-17 தணிக்கை - முடிவுற்ற 
திட்டங்களின்‌ வங்கி சணக்‌32கில்‌ உள்ள இருப்புத்‌ தொகை 
ரூ.13&74 இலட்சம்‌ உரிய அச்சு தலைப்பில்‌ செலுக்கப்படல்‌ 
வேண்டும்‌ . (பத்தி எண்‌ 47/2016-17) 
dlmeas மாதகாராட்சி 2015-17 கணிக்கை - 
மாநகராட சிக்கு சொந்தமான 111-117 வளாக 
வாடனகைதாராகள்‌ பற்றும்‌ இதர குத்தகைதாரர்களிடமிருந்து 
வாடகை / குத்தசை தொகையுடன்‌ சேவை வரி வசூலித்து 
மத்த்ய அரசுக்கு செலுத்தப்படாததால்‌, சேவை வரிக்கான 
கேட்புத்தொகையை அபராதத்துடன்‌ மாநகராட்சியின்‌ வங்கி 
கணக்கிலிருந்து மத்திய கலால்‌ துறையின்‌ கடிதத்தின்‌ 
அடிப்படையில்‌ வங்கியே தன்னிச்சையாக பிடித்தம்‌ செய்தது 
- மாநகராட்சிக்கு இழப்பு ரூ.81.01 இலட்சம்‌, 

(பத்தி எண்‌ 19/2016-17) 






































































419-3—7a 


துருச்சிராப்பற்றி மாநகராட்சி! 2016-17 தணிக்கை 










அடப்யமட் கலம்‌ பற்றும்‌ பொன்மலை கோட்டம்‌ - புதிய பாதாள 
சாக்கடை திட்டம்‌ நடைமுறைப்படுத்திய பிறகு வசூலிக்கப்பட 
வேண்டிய உயர்த்தப்பட்ட மாதாந்திர பராமரிப்பு / சேவைக்‌ 
கட்டணம்‌ வருவிக்கப்படாததால்‌ மாநகராட்சிக்கு 2016-17 
ஆப்‌ துண்டில்‌ இழப்பு ரூ.283.40 இலட்சம்‌, 
(பத்தி எண்‌ 36 (n) 54 /2016-17) 

திருப்பூர்‌ மாநகராட்சி 2016-17 தணிக்கை 





| I I 





பகா ஸரதிப்ப 
படிவங்கள்‌ (Money Value forms) ஒப்பந்தப்புள்ளி (Tender) 
ஏதும்‌ கோராமல்‌ அதிக விலைக்கு கொள்முதல்‌ செய்தது 
















மற்றும்‌ தேவைக்கும்‌ அதிகமாக கொள்முதல்‌ 
செட்யப்பட்டதால்‌ புதிய கணக்கு முறை (Centralised Web 
based Accounting System) அறிமுகப்படுத்தியதும்‌ பழைய 
படிவங்கள்‌ பயன்படுத்த இயலாமல்‌ போனது இழப்பு 
ரூ...1.37 இலட்சம்‌. (பத்தி ண்‌ 39/2015—17) 
திருப்பூர்‌ பாருகராட்சி வருவாய்‌ மற்றும்‌ மூலதன நிதி - 
நகம்‌ ஊரமைப்பு துறையின்‌ உள்கட்டமைப்பு மற்றும்‌ அடிப்படை 
விதிகள்‌ திட்டம்‌ - 2014-15ன்‌ கீழ்‌ உபர்மட்டம்‌ நடைபாதை 
மேம்பாலம்‌ (Sky Walker) அமைத்தல்‌ பணி - 403 லட்சம்‌ நிதி 
ஒதுக்கீடு - பணி முற்றுப்‌ பெறவில்லை - கைவிடப்பட்ட 
பணிகள்‌ - நிதி அரசு நிதியில்‌ செலுத்தாமை - பணிக்குரிய 
பொருட்கள்‌ கொள்முதல்‌ செய்யப்பட்டவை பயன்படுத்தாமை 
- நிதி இழப்பு (பத்தி எண 40/2016-17) 

FOMA மாநகராட்சி 2016-17 தளரிக்கை புதிய வளி! 
வணிக வளாகம்‌ கட்டப்பட்டு சொத்துவரி மற்றும்‌ சாலிம்னை 
வரி நிர்ணயம்‌ செய்ததில்‌ குறைபாடு மொத்த 
காலியிடத்திற்கும்‌ வரி நிரிணாபம்‌ செய்யாமல்‌ சுமார்‌ பாதியளவு 
காலிமனைக்கும்‌ மட்டும்‌ வரி நிரணயம்‌ செய்ததால்‌ இழப்பு 
மற்றும்‌ சொத்துவரி நீர்ணயத்தில்‌ '& மண்டல அடிப்படை 
மதிப்பிற்கு நீர்ணயம்‌ செய்யாமல்‌ 'C' மண்டல மதிப்பில்‌ 
சொத்துவரி நாணயம்‌ செய்ததால்‌ இழப்பு ௩.20.30 இலட்சம்‌. 
(பத்தி எண்‌ 17/2016-17) 












2.4.10 [மதுரை மாநகராட்சி 2016-17 தணிக்கை - மூன்றாண்டு 
குத்தகை இனங்களை நீட்டிக்கும்போது புதுப்பித்தல்‌ 
சுட்டணம்‌ வரூலிக்கப்படாதது மற்றும்‌ ஒன்பது ஆண்டுகள்‌ 
முடிவில்‌ அங்காடி மதிப்பின்‌ அடிப்படையிலான குத்தகை 
தொகை நிர்ணயம்‌ செய்யப்படாதது -- இடுப்பு 
ரூ.2845 இலட்சம்‌. (பத்தி எண்‌ 22/2016-17) 





SEE 





CEBIT Steh 


நிலுவை 
ர்‌. பக்கம்‌ 
(லட்சத்‌ | எண்‌ 


தில்‌) 


பத்தி தலைப்பு Do, 
gi இலட்சத்‌ 
தில்‌ 





நாமக்கல்‌ பாவட்டம்‌ இராசிபாம நகராட்க்‌ குடிக்‌ வழங்கல்‌ 191.35 170.39 47 
பாற்று வடிகால்‌ நிதி திருத்தம்‌ செய்யப்பட்ட gaiph கிட்ட 

உப விதிகளின்படி குடிநீர்க்‌ கட்டை eran L ay தொயிக ஈட்டு 

உபயோகத்கிறுரு, ரூ சுதிலிமுந்து 0௬5000/- அகவும்‌, 

வணிக உட ்போகக்கீ eh 7000/- தகிலிநுந்து ரூ 10000/- 

ஆவும்‌ உயாத்தப்பட்டது. பழைய குடிநீர்‌ இணைப்புகளுக்கு 

கேறுபாட்டு வைப்புத்தொகை வாகுவிக்கப்படாதது 

குறைபாடு இழப்பு வர்ர. 000/- உடன்‌ வருவிக்கப்பட 

வேண்டும்‌. (பத்தி எண 16/2018-19) 


29.73 23.73 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - கும்பகோணம்‌ நகராட்சி 
ஏஉடகட்டமைப்பு (நு: பிஜி GEE அவந்தான்‌ சட்டை 
வாய்க்கால்‌ பற்றும்‌ ௨ னு வாய்க்கால்‌ தூர்வாரும்‌ பணி 
பணி முறறுபெறாமை. தொகை துக்கமாக காவு செய்தது. 
நிகி இழப்பு ரூ.2973 நட 213. 

(பததி எண 20 மு 212076-14 


திருவளர்‌ மாவட்டம்‌ - அவடி பெரு நகராட்ரி - _ 49 
ரப ர, (It ILI eñ திட்ட கசின்‌ கீழு புதை 

eyste திட்டம்‌ (Under - ஏரா sewerage) 2008-6) 

ஆரம்பிக்கப்பட்ட! 7 வருடங்கள்‌ கடந்து பின்னரும்‌ 

பயன்பாட்டிற்கு. கொண்டு வாப்பா தது நோக்கம்‌ 

நிற யவேே௱வில்லை. 

(பத்தி எண்‌ 12/2016-17) 


விருவள்‌ ளூ மாவட்டம்‌ - ஆவடி நகராட்சி! - காலியிட 74.65 
மை மீதான்‌ வழக்குகள்‌ முடிந்த பின்னரும்‌ காலியிட 
மனனவரி (வட்‌ பப்ப மட. உரிய நிர்வாக டி தகை 
மமற்கொள்ளப்படாதது - இழட்ப தோகை 74.65 இலட்சம்‌, 

(பததி எண்‌ 21014)/2016-17) 


திருவள்ளூர்‌. ராவட்டம்‌ - திருத்தண நகராட்சி — 
நகராட்சியால்‌ விதிக்கப்பட்டு செலுத்தப்பட்டது சேவை வரி 
- சேவை வரி செலுத்த இபராசம்‌ மேவ்பூறையீடடுி வழக்கில்‌ 
அபராதம்‌ தள்ளுபடி செய்யப்பட்டது செலுத்தப்பட்ட 
அபராதத்‌ தொகை பின Qumbu வேண்டும்‌. - இழப்பு 
௬.6.71 இவட்சம்‌. 


(பத்தி எண்‌ 22(இ)/2016-17) 
கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ - கிருஷ்ணகிரி நகராட்சி - 


பல்வகை கேட்பு சென்று ஆண்டு நடப்பு கேட்பு தொகை 


2016-1? நடப்பு கேட்பில்‌ எழுப்பப்படாமல்‌ விடுபட்டுள்ளது, 

இழப்பு தொகை ரூ.665 இலட்சம்‌ பருலிக்கப்படல்‌ 

ரெண்டும்‌, 

(பத்தி எண்‌ 24/2016-17) 

இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ - இராபேஸ்வாம்‌ நகராட்சி 

எம்‌.ஜி.ஆர்‌ நகர்‌ மற்றும்‌ செமமடம்‌ வடக்கு சிமெண்ட்‌ சாலை 
ஒரே வங்கி கொடுப்பு செலவுச்‌ சீட்டினை இருமுறை 

காண்பித்து இரு முறை தொகை தீர்வு செய்தது - நிதி இழப்பு 

ரூ.1775 இலட்சம்‌, 

(பத்தி எண்‌ 38/2016-17) 

ஜிாரமநாசபுரம்‌ மாவட்டம்‌ - இராமேஸ்வரம்‌ நகராட்சி 

சாலைகளில்‌ கண்ணாடி இழை கேபின்‌ பதித்தல்‌ சாலை 

சீரமைப்பு கட்டணம்‌ குறைவாக வசூலிக்கது வருவாய்‌ 

இழப்பு ௬.8.37 இலட்சம்‌ 

(பததி எண 25 (ம) 26/2016—17) 

ஜெயங்கோண்டம்‌ நகராட்சி - வருவாய்‌ மற்றும்‌ மூலதனதிதி 

்‌. திட்டப்‌ பணிகளுக்கு விதிமுறைக்கு புறம்பாக முன்பணம்‌ 

வழங்கியது - உரிய திட்டடப்பணிகள்‌ முடிக்கப்படாதது, 

நிலுவை முன்பணம்‌ Pp.1.D2.27 55.00 ஈடு செய்யப்படாதது 


இழப்பு ரூ.4250, 65400 பகுூலிக்கப்பட வேண்டும்‌. 
(பத்தி எண்‌ 67/2016-17) 





VI 


4.12.1 


4.12.2 


4.பேரூராட்சிகள்‌ 





தீர்வு செய்யப்‌ 
பட்டத்‌ 
தொகை 
w. 
லட்சத்தில்‌) 





நிலுளை! 
ப. 
இடை சத்தில்‌) 


பக்கு 
எள. 






பத்திபின்‌ தலைப்பு 













நாமக்கல்‌ மாவட்டம்‌ - பாண்டமங்கலம்‌ பேரா கீ 


சீறப்பு சாலைகள்‌ திட்டம்‌ 2015-16 வாட்டு எண்கள்‌ 






01,02.03.04,05.06.09.10.1113 மப்றும்‌ 14 வார்டுகளின்‌ 






தெருக்களுக்கு சிமெண்ட்‌ சாலை அல்கல்‌ 






அரசு மான்பம்‌ ௪௩24.50 இலட்சம்‌ மற்றும்‌ பேருராட்சி 






பங்கு தொகை ரூ.2550 Gim e டக பித்தும்‌ 






ளி 





ரூ.50 இலட்சம்‌ தி மீட்டிங்கு நிர்வாகஅுயாதி 





மாறும்‌ தொழில்நுட்ப அனுபதி  பெருப்புட்டிள்சா 





8.19 - 6,19 67-64 





நிலையில்‌ பொத்தம்‌ ரூ.33,27.067/-க்ரூ மட்டுப்‌ 





ez] முடிக்கப்பட்டுள்ளது. பாதிப்ப டின்‌ படியாக 





(பினை பனரி முடிவ்கப்படனில்லை போலும்‌ 





பணி மீமறகொள்ளாத பாஜுப்பிற்கு சர்ப விகிகாச்சார 






அரசு மான்பம்‌ (Pr5portionate) m 849.237/- 





அரசுத்‌ கப்பில்‌ செலுத்தப்பட oyen HE பயிலு 3 






பரபர பாறைப்பற்த்தட்ட Usnea (ka, 






(பந்த்‌: எள 2212016-17] 





நாமங்கள்‌ மாவட்டம்‌ - நாமகிரிப்பேட்டை போரராட்சி 
வலுக்‌ பொருட்க நிதியிலிருந்து, சேலவுகளி 
Ca anlar spet t R m ETETEN அனால்‌ 


மெய்யப்பட்டுள்ள செல கருக்கு enon dl மன்ற 
19/9 
அனுப  யுக்கப்பட்‌। பிரிக்கக்‌ உயர்‌ 
அக கூன்‌ கா E YT ER t PILT hi Ey அட பெ dyl 
PSLI Eleh enef = பை ப்பு 
rm. 19.79 ERE பர. 


(பக்தி எசா 1972016- 17} 


— —— — உ —— ட -- = _—— =- -= — --..— 


அனுப்‌ மாம்‌ ஃப்பட்‌ mge பே ராப É பன்ர 


4.12.3 









4.12.2 








































கொண்டி போராட்‌ | _ வரவுகள்‌ திக எரி 
நாளேட்டின்‌ படியான பாவுகள்‌ - வங்கிமில்‌ தொர 
இரசக்‌ செய்யும்‌ போது பேரூராட்சி டணியமைபை 
சாராத மூன்றாம்‌. நபர்‌ தொனகையினை செலு 
அறுமதித்தது. - பொறுப்பான பணியாளர்‌. மீறு 
நிர்ணக நடவடிக்கை தேவை ரூ. 21.49.6347- 

(பத்தி எண்‌ 12/2016-17) 








கன்னியாகுமரி மாவட்டம்‌. - அஞ்சு கிராமம்‌ 
பேரூராட்சி: தொழிலா? நலநித்து தொகை உரிய 
கணக்கில்‌ செலுத்காபால்‌ பேரூராட்சி கார்கி 
புடக்கப்பட்னெளத, - ரூ 9.07 இவட்சம்‌- கண: றம 
தடை எழுப்பிய பின்‌ தொகை செலுத்தப்பட்டது. 
(பத்தி என்‌-44/2016-17) 
விருதுநசுர்‌ மாவட்டம்‌ - வத்ராயிருப்பு பெரராட்சி 
தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள்‌ கட்டமைப்பு திட்டம்‌ 
மற்றும்‌ சிறப்புச்‌ சாலைகள்‌ திட்டம்‌ = 2010-ன Ap 
ஒதுக்கீடுகள்‌ அரசிடமிருந்து பெறப்பட்டது. 2013- 
14-க்குப்‌ பின்னர்‌ நாளது தேதி வா எந்த ஒரு வல! 
செலவும்‌ மேற்கொள்ளாதது உ, பிய அரச 
கலைப்பில்‌ மீள செலுத்த்ப்படல்‌ வேண்டும்‌ = 
மதாகை ரூ.24.92 இலட்சம்‌. 
(பதி எள 57/2016-14 
அரியலூர்‌ மாவட்டம்‌. -  உடையாஈபாளையம்‌ 
பேரூராட்சி பல்வகைக்‌ கேட்பு - 2016-2017 ஆம்‌ 
ஆண்டிற்கு புதிய பேருந்து நிலைய கடைகள்‌ ஏலம்‌ 
விடப்படாதது - ஏலம்‌ விட நடவடிக்கை எடுக்கப்பட 


வேண்டும்‌. (பத்தி வண்‌ 18/2015-12 





தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ -  அப்யம்பேட்டை 


பேரூராட்சிக்கு புதிய ஐஜுவகக கட்டிடம்‌ கட்டி 





முடிக்கப்பட்டது. புதிய கட்டிடத்தில்‌ அலுவலகம்‌ 
செயல்படாமல்‌ பழைய கூடிடத்தில்‌ செயல்பட்டு 


வருவது குறைபாடு. (பத்தி எரா 17/2015-17] 












21.49 























4 


5. மாவட்ட நளராட்சிகள்‌ 


தீர்வு 
இழப்புத்‌ செய்யப்‌ 
தொகை பட்டத்‌ நிலுலை! 
Uh 
(15. தொகை UU na: 
(இலட்சத்தில்‌) ர. (இலட்சத்தில்‌; 
(இலட்சத்தில்‌) 


தணிக்கைத்‌ தடை சுருக்கம்‌ 





பத்திகள்‌ தும்‌ இல்லை 


6.ஊஎராட்சி ஒன்றியங்கள்‌ 



















தீர்வு 


















fali DLS, செய்யப்‌ 
: : உட கொண (டடக்‌ 
கணிககைத்‌ தடை சுருக்கப்‌ = உக 
ட i = ரூ. தொகை 
(இலட்சத்தில்‌ ரூ. 
(ஜிட்சத்தில்‌) 





திருவளர்‌ மாவட்டம்‌ - திருவாலங்காடு ஈளராட்சி 


ஒன்றியம்‌ = தீட்ட திதி இந்திரா அவாள்‌: Gi ees 
பிசலவழிக்கப்படாக மானியம்‌ மாவட்ட நரக வளர்ச்சி 







[கரைக்கு திருப்பிச்‌ செலுத்தப்பட்டது... ஒப்புமை 






மெறப்படாதது திட்டம்‌ யூடிவுற்ற நிலையில்‌ பாச்‌ 






குறிப்பேட்டின்‌ படி இருப்பாக உள்ள meg தொளை 






அரசுசு கணக்கில்‌ திருப்பிச்‌ செலத்தப்படாகது 






குறைபாடு ரூ.134 இலட்சம்‌. 
(பத்தி எண 11இ/2016-14) 


கோயம்புத்தூர்‌ மாவட்‌ A - சுல்தான்‌ 8 | சட ஊராட்சி 













ஒன்றியம்‌ - வேலைகள்‌ செ௫க்கரிச்சல்‌ உராட்பி 

சித்தநாயக்கன்‌ பாளையத்தில்‌ ஆதிதிராவிட 
காலனியில்‌ பாராளுமன்ற உறுப்பின தொகுதி 
மேம்பாட்டுத்‌ திட்‌. நிதி 2014-15-ன்‌ சீழ சமுதாய 
நலக்கூடம்‌ கூரை மட்டம்‌ வரை கட்டியது பற்றும்‌ 
சட்டமன்ற உறுப்பினர்‌ தொகுதி மேம்பாட்டு நிதி 2014- 
ன்‌ சீழ்‌ பயணிகள்‌ நிழற்குடை கட்டியது 












நாவழிப்பானதயில்‌ கட்டியதால்‌ நீதியன்ற உத்தரவுபடி 
சூலூர்‌ வட்டாட்சியரால்‌ கட்டிடம்‌ இடிக்கப்பட்டது 
பிசலவினத்தொனக இழப்ப வசூலிக்கப்பட வேண்டும்‌ 
தொகை ரூ.1183 இலட்சம்‌.பத்தி எண 22/2016-17) 
விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - வானூர்‌ ச௱ராட்சி ஒன்றியம்‌ - 















பெரியார்‌ நினைவு சமத்துவபுரம்‌ - 2010-11 நீண்ட 





காலமாக பணி முடிந்த மக்கள்‌ பயன்டாட்டிற்கு 





ஒப்படைக்காதது - திட்டச்‌ சுணக்கில்‌ பயன்பாடு 






இல்லாமல்‌ அரசு நிதி முடக்கம்‌ - பணி முடிக்காத 





1189-3... 


ஒப்பந்ததாரர்‌ மீது நடவடிக்கை எடுத்து வைப்புத்‌ 
தொகை பறிமுதல செய்யப்படவேண்டும்‌ இழுப்பு 
ரூ.124.75 இலட்சம்‌. 

(பத்தி எண்‌ 48/2016-17) 

விழுப்புரம்‌ மாவட்டம்‌, சின்னசேலம்‌ ஊராட்சி ஒன்றிம்‌, 
























வைப்புத்‌ தொகை - வட்டார வளர்ச்சி அலுவல 
(ட்டா ஊராட்சி அவர்கள்‌ கட்டுப்பாட்டில்‌ 
பராமரிக்கப்படும்‌ பொதுநிகி, சட்டமன்ற உறுப்பினா்‌ 
உள்ளூர்‌ தொகுதி மேம்பாட்டு திட்டம்‌ மற்றும்‌ ஊரக 
உள்கட்டமைப்பு சாலைகள்‌ ) திட்டக்‌ கணக்குகளில்‌ 
ஒரே வைப்புத்‌ தொகை எண்ணை குறிப்பிட்டு இரு 
முறை ஒப்பந்ததாரருக்கு தொகை வழங்கியது கடும்‌ 
குண்ற்பாடு ரூ.711641/- வரூலிச்கப்பட வேடணாடும்‌. 
மமறும்‌, வழங்கிய அலுவலாகள்‌ மீது உரிய ஒழுங்கு 
நடவடிக்கை எடுத்து விவரம்‌ தணிக்கைக்கு 
தெரிவிக்க வேண்டும்‌. 

(பத்தி எண 34/2016-17] 
திருவள்ளூர்‌ திருவள்ளூ ஊராட்சி 
ஒன்றியம்‌ கட்டிட வரைபட அனுமதி அளித்தது - 
தொழிற்சாலை கட்டடங்களுக்கான வரைபட அனுமதி 
வட்டார வளச்சி அலுவலரால்‌ அளித்தது - தவறு நகா 
கரைப்பு இயக்குநரிடம்‌ பெறப்பட வேண்டும்‌ மாறும்‌ 


























மாவட்டம்‌, 





அடிப்படை. வசதிகள்‌ கட்டணம்‌ வகூவிக்கப்படாதது 
இழப்புத்‌ தொளக ரூ.451630/- 

(பத்தி எண்‌ 4/2016-17) 
வேலூர்‌ மாவட்டம்‌ - காட்பாடி ஊராட்சி ஒன்றியம்‌ = 
பொதுநிதி - ஆங்க்கரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில்‌ 
பேவர்‌ பிளாக்‌ சாலை, கல்வெர்டு குடிநீர்‌ பணிகள்‌ 
மேற்கொண்டது மதிப்பு ரூ.2140 இலட்சம்‌ தணிக்கை 
தடைக்குட்படுத்தப்படுகிறது. 

(பத்தி எண்‌ 26/2016-17) 








இழப்புத்‌ 
தள்ளிக்கைத்‌ தடை சுருக்கம்‌ தொகை 


ரர. 
(இலட்சத்தில்‌) 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - கிராம ஊராட்சிகள்‌ - 
ரொக்க வாரவினம்‌ குறைவாக வங்கியில்‌ 
செஹறுத்தியது. செலுத்தப்படாமல்‌ கையாடல்‌ 
செய்யப்பட்டுள்ள தொகை emdk71 இலட்சம்‌ 





ட 


P 
p 


7.3... 





7.9. 
7 











119-3—3a 

















வசூலிக்கப்பட வேணடும்‌- தணிக்கையில்‌ 
சுட்டிக்‌ காட்டியபின்‌ தொகை செலுத்தப்பட்டது. 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - தென்‌ கீரனூர்‌ சளராட்சி 


(2%) 2016-17 -- தனரிக்கை 14வது நிதிக்குழு 
பானயத்‌ தொகை கிராம ஊராட்சி கணக்கில்‌ 
வரவு வைக்கப்படவில்லை - சத்துணவு மைய 
கணக்கில்‌ வரவு வைத்தது - ரூ.18.23 இலட்சம்‌- 
தணிக்கைபில்‌ சுட்டிக்‌ காட்டிய பின்‌ தொகை 
செவுத்தப்பட்டது. 


கிராம்‌ ஊராட்சிகள்‌ . வரி மறறும்‌ வரியில்லா 
கட்டணங்கள்‌ பாகலவித்தல தினசரி வசூல்‌ : 
வசூல்‌ செய்த தொகையினை விட குறைவாக 
இருசால்‌ செய்தது - வருவாய்‌ இழப்பு ரூ.3.57 
இலட்சம்‌ -2.59 இலட்சம்‌ தணிக்கையில்‌ கூட்டிக்‌ 
காட்டிய பின்‌ தொகை செலுத்தப்பட்டது. 
திருநெல்வேலி 
அளராட்சிஒன்றியம்‌ கணாக்குப்பிள்ளைவலசை 
ஊராட்சி - கட்டட தொழிலாளர்‌ நலநிதி 
வசூலித்தது - நலநிதி கணக்கில்‌ 
செலுத்தப்படவில்லை - நலநிதிக்கு வருவாய்‌ 
இழப்பு ரூ.10.58 இலட்சம்‌- தணிக்கையில்‌ சுட்டிக்‌ 
காட்டிய பின்‌ தொகை செலுத்தப்பட்டது. 

(பத்தி எண 34/2016-17) 
விருதுநகர்‌ மாவட்டம்‌ - நரிக்குடி ஊராட்சி 
ஒன்றியம்‌ கீழக்கொன்றைக்குளம்‌ ஊராட்சி 
கணக்கு எண்‌.2-விருந்து மூன்றாம்‌ நபருக்கு 
காசோலை வழங்கியது - முறைகேடு - 
ரூ.9 இலட்சம்‌. 

(பத்தி எண்‌ 24/2016--17) 
பொம்பலூர்‌ மாவட்டம்‌ - பெரம்பலூர்‌ ஊராட்சி 
ஒன்றியம்‌ - சிறுவாச்சூர்‌ கிராம ஊராட்சி 








மாவட்டம்‌ - தென்காசி 


கட்டட உரிம கட்டணம்‌ குறைவாக கணச்கிட்டு 
வசூலித்தது - வருவாய்‌ இழப்பு ரூ.60.26 


இலட்சம்‌, 
(பத்தி எண்‌ 12/2016-17) 
திருவண்ணாமலை 





சளராட்சி ஒன்றியம்‌ இராட்டிணமங்கலம்‌ காட்சி 
- குடிநீர்‌ கட்டண நிலுவை வசூலிக்கப்படுவதில்‌ 


சுணக்கம்‌ - வருவாய்‌ இழப்பு ௩.22.92 இலட்சம்‌. 
(பத்தி எண்‌ 8/2016-17) 















மாவட்டப்‌ = ஆரணி 


க்‌ 


3.57 


இ ú 


2.59 


9.00 


02 


9 


95-96 


கட்டி 


4D ப > 
w D 
T 


97—98 


8.பல்கலைக்கழகங்கள்‌ 













தொகை ர. 
(இலட்சத்திஸ 









மிசனனை பல்கலைக்கழகம்‌ 2016-17 தணிக்கை 
மூஸ்‌ ராணு பணி முடிக்காத ரீடர்‌ மற்றும்‌ 
விரிவுரையாளர்களுக்கும்‌ [Readers and Lecturer 
(Selection grade) அரசாணைக்கு முணாக 
கூடுதல்‌ கதியம்‌ வழங்கியது . 

(பத்தி எண்‌ 13/2016-17) 













4.5.7 






சென்னை பல்கலைக்கழகம்‌ 2015-17 தணிக்கை 
அறு சார்றண்ட்களுக்கு (Sergeant) தேர்வுநிலை 
வழங்கும்போது துரசாணணக்கு முரணாக அரசால்‌ 
அனுபதிக்கப்பட்டதை விட கூடுதலான ஊதிய கற்றை 
பறறும்‌ அதிகமான தர களதியம்‌ வழங்கியதால்‌ 
கூடுதல்‌ செலவினம்‌. 
பத்தி எண்‌ 17/2016-17) 
சென்னை பல்கலைக்கழகம்‌ 2015-17 தணிக்கை 
பல்கலைக்கழக மானிய குழுவால்‌ ஐந்தாண்டுகளுக்கு 
மட டுமே அனுமதிக்கப்பட்ட உயிரி தொழில்நுட்ப 
[Bo Technology) துறைக்கு அதன்பிறகும்‌ 
தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரும்‌ ஆசிரியர்களுக்கான 
ஊதிய செலவினம்‌ . 
(பத்தி எண்‌ 20இ/2016-17) 
சென்னை பல்கலைக்கழகம்‌ 2016 -17 தணிக்கை 
பொருளாதார படிப்பிற்கான டாக்டர்‌ அம்பேத்கர்‌ 
மையம்‌ (Dr Ambedkar Centre for Economic 
பிக) பத்திய அரசின்‌ (Ministry of Social 
Justice & Empowerment, Government of India) 
சமூச, நீதி மற்றும்‌ அதிகாரமயமாக்கல்‌ துறையின்‌ கீழ்‌ 
செயல்படும்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ 
துறக்கட்டளையிடமிருந்து (Dr.Ambedkar 
Foundation) மானியத்‌ தொகை பெறப்படாதது 
மற்றும்‌ மையத்தில்‌ பணியாற்றும்‌ ஆராய்ச்சி 
அலுவலருக்கு (Research Officer விதிகளுக்கு 
முரணாக ஆசிரியாகளுக்கு இணையான ஊதியமும்‌ 
பதவி உயர்வும்‌ வழங்கிபது - குறைபாடு, 

(பத்தி எண்‌ 47/2016-17) 
























8.8. 








All 








w w w 


~y 


5.8.5 


காணா. 





சென்னை பல்கறைக்கழகம்‌ 2019-17 தணிக்கை 77.61 77.51 | 108-110 
(குற்றவியல்‌ ஜனரைய்னை பெட்படித்த (பதிய கட்டடம்‌, 

உபகரணம்‌, இதர கட்டமைப்பு போன்றவற்றிற்காக) 

அரசால்‌ 2008-09-ல்‌ வழங்கப்பட்ட ஒரு சோடி ரூபாய்‌ 

மானியத்‌ தொகையில்‌ நுறைகலன்சகள்‌ (Furnitures, 

மட்டும்‌ EUT u கியது _ %4 அனுக f, சே 

செலவினம்‌ ஏதும்‌ போற்கொள்ளப்படாதது  நிலுரை 

மான்யம்‌ வட்டியுடன்‌ அரசுக்கு திருப்பி செலுத்தப்பட 

வேர்ப்‌]. 

(பத்தி எண 50/2016-—17] 


9. பொது நூலகங்கள்‌ 


தணிக்கைத்‌ தடை சருக்கம்‌ 





பத்திகள்‌ ஏதும்‌ இல்லை 


10. மாவட்ட வேளாண்மை விற்பனைக்குமு 


தொகை ரூ. 
(இலட்சத்தில்‌) 


பத்திகள்‌ ஏதும்‌ இல்லை 114-115 


தணிக்கைத்‌ தடை சுருக்கம்‌ 





TT - எ — - 


e 


தடையின்‌ சுருக்கம்‌ 


வரவு செலவு திட்டம்‌ துபார்ககப்படாமை பற்றும்‌ 
சண்காளஎரிக்கப்படாமை 





AIII 


பெருநகா சென்னை மாநகராட்சி 

1.1 முன்னுரை 

2011 ஆம்‌ ஆண்டின்‌ மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்படி சென்னை மாநகராட்சியின்‌ 
மொத்த மக்கள்‌ தொகை 46.46 லட்சமாகும்‌. இதில்‌ ஆண்கள்‌ 23.36 இலட்சம்‌. பெண்கள்‌ 
23.10 இலட்சம்‌. மொத்த கல்வியறிவு 90.18 விழுக்காடு. அரசு ஆணை எண்‌,256 நகராட்சி நிர்வாகம்‌ 
மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை நாள்‌.26.12.2009ன படி சென்னை மாநகராட்சியின்‌ பரப்பளவு 426 சதுர 
கி.மீ. விரிவுபடுத்தியதால்‌ திருத்திய மக்கள்‌ தொகை சுமார்‌ 70 இலட்சம்‌. சென்னை மாநகராட்சி 
25.10.2011 முதல்‌ 15 மண்டலங்களாக பிரித்து 200 கோட்டங்களாக வரையறுத்து ` செயல்பட்டு 
வருகிறது. இதனை தொடாந்து அக்டோபர்‌ 2015ல்‌ “பெருநகர சென்னை மாநகராட்சி” என பெயர்‌ 


மாற்றும்‌ செய்யப்பட்டது. 


இந்திய அரசியல்‌ அமைப்பு சட்டத்தின்‌ 12 வது அட்டவணையில்‌ பட்டியலிடப்பட்ட 
18 மசெயல்பாடுகளுள்‌ 13 செயல்பாடுகள்‌ பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு பகிர்வு 
செய்யப்பட்டுள்ளன. சென்னை நகர முனிசிபல்‌ சட்டம்‌ 1919ன்‌ அடிப்படையில்‌ பெருநகர சென்னை 
மாநகராட்சியின்‌ செயல்பாடுகள்‌ அமையப்‌ பெற்றுள்ளன. 
1. 2 செயல்பாடுகள்‌: 

தமிழ்நாடு அரசால்‌ ஒப்பளிக்கப்பட்ட 13 செயல்பாடுகளுள்‌ சாலைகள்‌, மழைநீர்‌ வடிகால்‌, 
தெருவிளக்கு, திடக்கழிவு, துப்புரவு, கல்வி, சுகாதாரம்‌, பூங்கா போன்ற உள்கட்டமைப்பு வசதிகள்‌ 
மற்றும்‌ அடிப்படை வசதிகள்‌ எற்படுத்தி கொடுத்தல்‌ பணி மற்றும்‌ பிறப்பு, இறப்பு சான்று வழங்குதல்‌ 
போன்ற இதா பணிகளும்‌ பெருநகர சென்னை மாநகராட்சியால்‌ மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 
இப்பணிகளை மேற்கொள்ள 15 மண்டலங்கள்‌ மற்றும்‌ 27 துறைகள்‌/ பிரிவுகள்‌ செயல்பட்டு 
வருகின்றன. 


மண்டலங்கள்‌ விவரம்‌ 


S eee கை! 
திருவொற்றியூர்‌ 


தண்டையார்பேட்டை 









ட்ட ரை 
ணன 
E 
_ === — 
நண்டை 
= 
ma 
s; 










வட்டார அலுவலகம்‌ — 
மத்தியம்‌ 


துறைகளின்‌ விவரம்‌ 


வட்டார அலுவலகம்‌ - 
தெற்கு 





வ.எண்‌ துறைகள்‌ 





















3 மாவட்ட குடும்ப நலத்துறை 
பேருந்து தடவழிச்சாலை 





3 


நிலம்‌ (ம) உடமை 


11 
12 








w w w w 


17 வரி மேல்‌ முறையீடு 
8 





கீழ்காணும்‌ சில பிரதான அலகுகளும்‌ செயல்பட்டு வருகின்றன. 


ன ளை கடலை 
கை Tr 
கபட படட பை ஊனை 
ணை TT 
ணை L 
ம்‌ ஊட கை 
ணை 1 


3 











1 





1149 3—+ 


சமுதாய கல்லூரிகள்‌ (செவிலியர்‌ பயிற்சி, 
இயந்திரவியல்‌, கணினி மற்றும்‌ வங்கி) 


7 [தொழிற்‌ பமிற்சி பள்ளி (LT D 


மழலையர்‌ பள்ளி 





கீழ்க்காணும்‌ நிலைக்‌ குழுக்கள்‌ ஒவ்வொரு குழுவும்‌ 15 உறுப்பினரகளை கொண்டது) செயல்பட்டு 
வருகின்றன. 


1. வரி மறறும்‌ நிதி 
2. கல்வி பூங்கா (மர்‌ விளையாட்டு மைதானம்‌) 
3. சுகாதாரம்‌ மற்றும்‌ குடும்ப நலம்‌ 
A பணிகள்‌ 
5.நகாமைப்பு 
6.சுணக்கு மற்றும்‌ தணிக்கை 
1.3 கணக்குகள்‌ பராமரிப்பு 


01.04.1982 முதல்‌ சொத்துவரி மட்டும்‌ இயல்பு நிலை கணக்குகள்‌ (Accrual based Accounts) 
முறைப்படி பெருநகர சென்னை மாநகராட்சியின்‌ கணக்குகள்‌ பராமரிக்கப்படுகின்றன. 
1919 ஆம்‌ வருட சென்னை மாநகராட்சி சட்ட விதி 17 பகுதி || அட்டவணை V மற்றும்‌ உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ 2014 பிரிவு 7 மற்றும்‌ விதிகள்‌ 2016ன்‌ பிரிவு 7 ஆகியவற்றின்படியும்‌ 

4 


ஆண்டு கணக்குகள்‌ அடுத்து வரும்‌ நிதியாண்டில்‌ ஜூன்‌ 30ஆம்‌ தேதிக்குள்‌ தணிக்கைக்கு 


அளிக்கப்பட வேண்டும்‌. 


பெருநகர சென்னை மாநகராட்சியின்‌ மொத்த சொத்துவரி இனங்களான 11,95,723 வரி விதிப்பகளின்‌ 


கேட்பு, வசூல்‌ மற்றும்‌ நிலுவை விவரம்‌ 
வ OSLU வசூல்‌ நிலுவை வசூல்‌ 
300.11 180.658 63.87 
O> 


2016—17 579.84 367.34 212.50 63.39 


1.4 வரவு, செல்வ விவரங்கள்‌: 










பெருநகர சென்னை மாநகராட்சியின்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டிற்கான வரவு மற்றும்‌ 
செலவினங்கள்‌ கீழ்காணுமாறு உள்ளது. 
வாவின விபரம்‌ 


லட்சத்தில்‌ (விழுக்காடு 


99.99 | 6031.80 
15724.89 
55148.20 


மூலதனத்தின்‌ மீதான 
வாவு 

15337.23 
208142.09 





119-3—4a 


செலவின னிவாம்‌ 


ண பொது நிதி கூடுதல்‌ 
i TE லட்சத்தில்‌ 


10427107 | 35.43] 1204.50 | 44.58 
105475,57 


— 

இயக்குதல்‌ ம) 76236.77| 25,911 33596) 1243| 7657973 

பராமரிப்பு செலவினம்‌ 

வட்டி ம) நிதி! 062773] 361 

ஃடடணங்கள 
க 


z 


பணியாளர்கள்‌ 








ஊதியம்‌ 


_ 





நிர்வாக செலவினம்‌ 


É 10627.73 

S eo | க கா க ௯ 
(நனை | வ] ண[ னை ஈன லை 
அலை 


மொத்த செலவினம்‌ 294204.71 | 100.00 | 2701.82 | 100.00 | 296966.53 
பற்றாக்குறை / உபரி 56037.25 Ë. 12212.81 RED 
மொத்தம்‌ 193227.46 டர்‌ 14914.53 E 


1.5 தனியார்‌ மூலம்‌ மேற்கொள்ளப்பட்ட துப்புரவு பணிக்கான செலவின விவரம்‌ கீழ்காணுமாறு 
செலவின விவரம்‌ 


தலைப்ப கணக்கு | 2014-5 | 2015-19 | 2016-17 
| குறியீடு (இலட்சம்‌) | (இலட்சம்‌) | (இலட்சம்‌) 
கற்பார்‌ துப்புரவு 230150100 | 18167591] 267569 — 25153.443 


2019-17 ஆம்‌ ஆண்டில்‌ மேற்படி தனியார்‌ துப்புரவு பணி செலவினம்‌ ந.25,153.43 இலட்சம்‌ 








ட்‌ 






-j 





மற்றும்‌ மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள்‌ ஊதியம்‌ ரூ.21,017.91 இலட்சம்‌ என மொத்தமாக 
தணிக்கை ஆண்டில்‌ ரூ.46,171.34. இலட்சம்‌ துப்புரவு பணிக்காக செலவிடப்பட்டுள்ளது. 
இச்செலவினம்‌ மாநகராட்சியின்‌ வருவாயில்‌ சுமார்‌ 31.51 விழுக்காடு ஆகும்‌. செலவினத்திற்கு 


ஏற்றவாறு வருவாய்‌ அதிகரிக்க உரிய நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. 


1.6 வசூலிக்கப்பட வேண்டிய வரவினங்கள்‌ 


பாவினம்‌ தொகை (இலட்சம்‌) 

க சொத்துவரி I 21250.49 
ஜன்‌ 
ma ma 


விரிவான சொத்து மற்றும்‌ பொறுப்புகள்‌ சம்பந்தப்பட்ட தணிக்கை அறிக்கையில்‌ உள்ள து. 








1.7 முதலீடுகள்‌ 


சென்னை மாநராட்சி 2016-17ஆம்‌ ஆண்டின்‌ பல்வேறு நிறுவனங்கள்‌ மற்றும்‌ வங்கிகளில்‌ 
முதவீட்டில்‌ (Investment) உள்ள தொகைகளின்‌ விவாம்‌ பின்வருமாறு. 


வ. நிதி ஆரம்ப . திரும்ப பெற்ற 
எண்‌| (கணக்கு குறிய இருப்பு | 920 GS 
வதன நிதி ( 
42080 


2 பொது நிதி முதலீடு | 44400000 | 1887314] 44343692 
420800100 
மொத்தம்‌ | 514427517 


31.03.2017-ல்‌ இம்மாநகராட்சியின்‌ முதலீடுகள்‌ இருப்பு ரூ.5144.27/- இலட்சம்‌ ஆகும்‌ 





2016-17 ஆம்‌ ஆண்டின்‌ இறுதியில்‌ பெருநகர சென்னை மாநகராட்சியால்‌ செலுத்தப்பட 
வேண்டிய நிலுவை கடன்‌ தொகை விவரம்‌ 


: 31.03.2017 நிலுவை 
வ.எண்‌ தலைப்பு (லட்சத்தில்‌) 


— 





ETN மாநில அரசின்‌ வட்டியில்லா கடன்கள்‌ 20785.02 
வட்டியுடன்‌ கூடிப இதர கடன்கள்‌ 162308.16 
(TUFIDCO, TNUDF, Indian Bank, 

ICICI etc. 
KE மொத்கம்‌ 183093.18 


மாநகராட்சியின்‌ வரிவருவாய்‌ தொகையை பெருக்கி கடன்‌ நிலுவையை குறைக்க உரிய 
நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்‌. இணைப்பு 1) 


~] 


KR... 


ைப்பு-1 


2016-17 ம்‌ கூண்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின்‌ கடன்கள்‌ தொடர்பான விவரங்கள்‌ 





2016-17 


2016-17 2016-17 திரும்ப 










D1.04.2016ல்‌ 31.03.2017ல்‌ இறுதி 












வ கணக்குக்‌ : . . ! பெறப்பட்ட கடன்‌ செலுத்தப்பட்ட . செலுத்தப்பட்ட 
ஈண்‌ | குறிமீடுஎண்‌ கணக்கு தலைப்பு ஆரம்ப இருப | "தொகை தொள இருப்ப | பட்டி தொகை 
லெடசத்தி (லட்சத்தில்‌) (இலட்சத்தில்‌) [இலட்சத்தில்‌] 


(இலட்சத்தில்‌) 





ட்ட L கடன்கள்‌ 





= | கன்னன்‌ எட 
திட்டம்‌ - பாலங்கள்‌ 
330-10-01-02 திட்டம்‌ - மழைநீர்‌ வடிகால்‌ 19296 59 19296 59 
வாரியம்‌ 





330-10-01-03 ஐ.நே- நகர்ப்புற புனரமைப்பு | | 83 | 07 | S, 76 
திட்டம்‌ - புராதனக்‌ கட்‌ த | 
ஐ.நே- நகர்ப்புற புனரமைப்பு 

3J330-10-01-04 திட்டம்‌ — திடக்கழிவு 23 Br 79.16 195.41 
மேலாண்மைத்‌ துறை 





கக ங்களை நடக ண [_ 
மூலதனம்‌ 


11, வட்டியுடன்‌ கூடிய கடன்கள்‌ 


330_30-01-00 அரசு சார்ந்த நிறுவனங்கள்‌ -- 100.32 65.08 35.24 
TUFIDCO- MCP 
330-30-02-00 அரசு சார்ந்த நிறுவனங்கள்‌ -- 20150 66 21201 06 3853.47 37465.25 1393 98 
TUFIDCO- MIDF 
330-30-03-00 அரசு சாந்த நிறுவனங்கள்‌ — 12783.75 3432.00 1311.06 19904.69 1407 17 
TNUDF- KFW 




























159000 00 





அரசு சார்ந்த நிறுவனங்கள்‌ — 
330-30-04-00 WORLD BANK-TNSUDP 19000.00 
[I-SWD) 
330-80-00-00 இதா கடன்கள்‌ (முந்தைய 197.25 72.67 124.58 4.81 
நகராட்சி அமைப்புகள்‌] 

















18 கல்வி வரி 


சென்னை மாநகராட்சியின்‌ கல்வி நிதியில்‌ 2016-17ஆம்‌ ஆண்டில்‌ தொடக்க கல்வி நிதி 
கொகை ரூ.14554.99 இலட்சங்கள்‌ உபரியாக உள்ளது. இத்தொகையை வருவாய்‌ நிதியிலிருந்து 
கல்வி நிதிக்கு மாற்றம்‌ செய்து கல்வித்தொடர்பான மூலதன பணிகளுக்கு பயன்படுத்திக்‌ 


கொள்ளவாம்‌. 


கல்வி வரியாக 1990-91 முதல்‌ 2016-17 )ம்‌ ஆண்டு முடிய வசூல்‌ செய்யப்பட்டு சென்னன 


மாநகராட்சியில்‌ உள்ள மொத்த தொகை விவரம்‌ பின்வருமாறு. 


எண்‌ 
1 | 
1. 1990-91 முகுல்‌ 5 7888.01 2046.60 5584141 
2008-09 


a 2009-10 869.50 227.53 7641.97 
2010-11 8212.93 267.70 /945.17 


7138.95 





19 நூலக வரி 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ நூலக வரியாக ரூ.2928.81 லட்சங்கள்‌ வருவாய்‌ நிதியில்‌ இருப்பாக 
உள்ளது. அதனை மாவட்ட நூலக ஆணையத்திற்கு செலுத்திட வேண்டும்‌. 

மேலும்‌ அரசாணை (நிலை) எண்‌.92, பள்ளி கல்வித்கேற்துறை நாள்‌.23.04.2008ன்‌ படி நூலக 
வரி, சொத்துவரியில்‌ ஒரு ரூபாயக்கு 5 காசு என்பது 10 காசாக உயர்த்தி 01.04.2008 முதல்‌ வசூலிக்க 
வேணடும்‌. ஆனால்‌ சென்னை மாநகராட்சியில்‌ 4, 5, 6, 8, 9, 10 மற்றும்‌ 13 ஆகிய 7 மண்டலங்களில்‌ 


if) 





—— 


மேற்படி அரசாணையின்படி நூலக வரி 10 காச என வசூலிக்காமல்‌ ஒரு ரூபாய்க்கு 5 ௧௭ மட்டுமே 
வரூல செய்யப்படுகிறது. இக்குறைபாடு உடன்‌ சரி செய்யப்பட வேண்டும்‌. 
1.10 அம்மா உணவகம்‌ 

அரசாணை எண்‌.21 நகராட்சி நிர்வாசும்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை, நாள்‌,17.01.2013ன படி 
சென்னை மாநகராட்சி பகுதியில்‌ உள்ள அடித்தட்டு மக்கள்‌ பயன்பெறும்‌ வகையில்‌ குறைந்த 
விலைபில்‌ சுகாதாரமான உணவு கிடைக்கும்‌ பொருட்டு ஒவ்வொரு கோட்டத்திலும்‌ ஒரு அம்மா 
உணவகம்‌ வீதம்‌ 200 அம்மா உணவகங்கள்‌ திறக்கப்பட்டு செயல்பட்டு வந்தன. இதன்‌ தொடர்ச்சியாக 
அரசாணை எண.118 நநி(முகுவ துறை, நாள்‌.26.09.2014படி மேலும்‌ 100 உணவகங்கள்‌ திறக்கப்பட்டு 
2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மொத்தம்‌ 407 அம்மா $ ணவசங்கள்‌ செயல்பட்டு வருகின்றன. 


வழங்கப்படுகின்றன. 











உணவு விவரம்‌ 


மேற்படி அம்மா உணவகங்களில்‌ கீழ்காணுமாறு குறைந்த விலையில்‌ உணவுகள்‌ 
விற்பனை விலை 
(ரூபாய) 
சப்பாத்தி (2 எண்ணிக்கை) 


Kas 
— == கடை 
ட்டை வனை 


மேற்படி அம்மா உணவகங்கள்‌ சாதாரண அடித்தட்டு மக்களின்‌ பயன்பாட்டிற்கு சேவை 






புரிவதால்‌, 2013-14 முதல்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டு வரை அம்மா உணவகங்களில்‌ ஏற்பட்ட கூடுதல்‌ 
செலவினம்‌ ரூ.323.32 கோடி தொகையை அரசிடம்‌ கோரிபெற பெருநகர சென்னை மாநகராட்சியின்‌ 
சுகாதாரத்‌ துரை கோப்பு எண.32/3132/2016ல்‌ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 


1.11 தணிக்கையில்‌ கண்டறியப்பட்ட சில கடுங்குறைபாடுகள்‌ 


சென்னை மாநகராட்சி சட்டம்‌ 1919 அட்டவணை V நிதி விதிகள்‌ 19 (டி) மற்றும்‌ தமிழ்நாடு 
உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைச்‌ சட்டம்‌ 2014 மற்றும்‌ விதிசுள்‌ (Rule) 2016 உட்பிரிவு 110 படி 
தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும்‌ தணிக்கையில்‌ கண்டறியப்பட்ட குறைபாடுகளில்‌ 
பின்வருபவை மட்டும்‌ மேற்படி உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைச்‌ சட்டத்தின்‌ 20 ஆம்‌ பிரிவின்‌ படி அரசின்‌ 
கவனத்திற்கு கொணடுவரப்படுகிறது. 


119 3 


1111 சென்னை மாநகராட்சி - மண்டலம்‌ |! வளசரவாக்கம்‌ - 2016-17ஆம்‌ ஆண்டு கட்டட அனுமதி 
வழங்கியது - அதிகார பகிர்வை மீறி அனுமதி வழங்கியது - வணிக நோக்கத்தில்‌ சொத்து வரி 
நிர்ணயம்‌ செய்யாதது - தவிர்த்திருக்க வேண்டிய வருவாய்‌ இழப்பு -ரூ. 12.18 இலட்சம்‌ 
(பத்தி எண்‌.28) /2016-17 


2016-17 அம ஆண்டில்‌, வளசரவாக்கம்‌ மண்டலத்தில்‌ திட்ட அனுமதி 
எ. VDC 11/PPA/6182/2016ன்‌ வழி திரு.ஆர்‌.சபாபதி என்பவருக்கு 3260 சதுர மீட்டரில்‌ 
1260 சதுர மீட்டர்‌ குடியிருப்பு கட்டடம்‌ மற்றும்‌ 2000 சதுர மீட்டர்‌ வணிக நோக்க கட்டடம்‌ கட்ட 
திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ கணக்கீட்டில்‌ 300 சதுர மீட்டர்‌ எனக்‌ காண்பித்து 
அடிப்படை கட்டமைப்பு வசதி கட்டணாமாகடுார்‌8 structure and amenities charges) 


ரூ.1,13,000/- வசூலிக்கப்பட்டுள்ளது. 


இக்கட்டடம்‌ கட்டப்பட்டு சொத்துவரி வரி விதிப்பு எண்‌..11 - 153-12621-000ன்படி மொத்தம்‌ 
35,600 சதுர அடி கொண்ட வணிக நோக்க கட்டடத்திற்கு 2017-18 ஆம்‌ ஆண்டு முதல்‌ அரையாண்டு 
முதல்‌ ஒரு அரையாண்டிற்கு ரூ.1,93,841/- சொத்துவரியாக விதிக்கப்பட்டுள்ளது. 


சென்னை பெருநகர்‌ வளர்ச்சிக்‌ குழும வளர்ச்சி விதிகள்‌ 2010ன்படி 300 சதுர மீட்டர்‌ 
அளவுள்ள வணிக நோக்க கட்டடத்திற்கு மட்டுமே திட்ட அனுமதி மண்டல செயற்பொறியாளரால்‌ 
வழங்க இயலும்‌ என்ற அதிகார பகிர்வை மீறி 3260 சதுர மீட்டர்‌ அளவுக்கு அனுமதி வழங்கிவிட்டு 
அதனை 2000 ச.மீ வணிகம்‌ 1260 சதுர மீட்டருக்கு குடியிருப்பு என காண்பித்துள்ளது தவறான 
செயலாகும்‌. உரிய முறையில்‌ இதனை திட்ட அனுமதி வேண்டி சென்னை பெருநகர வளர்ச்சி 
குழுமத்திற்கு பரிந்துரை செய்திருந்தால்‌ சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்திற்கு வருவாய்‌ 
இடிப்பை தவிர்த்திருக்கலாம்‌. 

அதேபோன்று வணிக நோக்க கட்டட அடிப்படையில்‌ கட்டட உரிம கட்டணங்கள்‌ 
கணக்கிட்டு வசூலித்திருந்தால்‌ பெருநகர சென்னை நகராட்சிக்கு ஏற்பட்டுள்ள வருவாய்‌ இழப்பு 
ரூ.1218 இலட்சத்தை தவிர்த்திருக்கலாம்‌ என சுட்டிக்காட்டப்படுகிறது. 
(கணக்க்டு, பத்தி இணைக்கப்பட்டுள்ளது) 

அதிகார வரம்பை மீறி கட்டட உரிமம்‌ வழங்கியமைக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட 


வேண்டும்‌ எனத்‌ தணிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 


12 


அடிப்படை 


மற்றும்‌ 
உள்கட்டமைப்பு 
கட்டணம்‌ 





பெறப்பட்ட பதிலுரை: 

சட்டமன்றத்தின்‌ முன்‌ வைப்பதற்காக தேர்வு செய்யப்பட்ட தணிக்கைத்‌ தடைகள்‌ சென்னை 
பெருநகர மாநகராட்சி ஆணையர்‌ அவர்களுக்கு உள்ளாட்சி நிதித்தணிக்கைத்துறை இயக்குநா 
கடிதம்‌ எண்‌.12801 / நத4 / 2019 ன்‌ வழி தெரிவிக்கப்பட்டது. 

ஆனால்‌ இதற்கு பதிலேதும்‌ பெறப்படவில்லை. 


111.2 பெருநகர சென்னை மாநகராட்சி 2016-17 தணிக்கை - மண்டலம்‌ 11 - வளசரவாக்கம்‌ - கட்டட 
உரிமக்‌ கட்டணம்‌ குறைவாக வசூலிக்கப்பட்டது. தொகை ரூ.7.38 இலட்சம்‌ உரிய நபரிடமிருந்து 
வசூலிக்கப்பட வேண்டும்‌. 

பத்தி எண்‌.29/2016-17 


கட்டட/திட்ட அனுமதி எண்‌ மற்றும்‌ நாள்‌ ன்‌ WDCN11/PPA/04420/2016 
நாள்‌.29/09/2016 
உரிமதாரா்‌ பெயா மற்றும்‌ முகவரி _ திருமதி.கே.லதா 


பி.எணா.403, அஷ்டலஷ்மி நகர்‌, 
2வது மெயின்ரோடு, சென்னை-95 
வளசரவாக்கம்‌ மண்டலத்தின்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டு கட்டட உரிமம்‌ தணிக்கையில்‌ 
மேற்கண்ட முகவரியில்‌ உள்ள மனைக்கு கட்டட உரிமம்‌ வழங்கும்‌ போது அதன்‌ 
உரிமையாளர்டமிருந்து மனையின்‌ வழிகாட்டு மதிப்பில்‌ (Guide line value) ஒரு சதுர அடிக்கு 
ரூ.3500/-- வீதம்‌ திறந்த வெளிக்கட்டணம்‌ வசூலிப்பதற்கு பதிலாக ரூ.1100/- வீதம்‌ மட்டுமே 
வசூலிக்கப்பட்டதால்‌ கீழ்காணும்‌ விவரப்படி மாநகராட்சிக்கு ரூ.7.38 இலட்சம்‌ இடிப்பு ஏற்பட்டுள்ளது. 


13 


119-3—5ä 


வசூலிக்கப்பட வேண்டிய நிலுவைத்‌ தொகை 


நிறந்த வெளி கட்டணம்‌ வசூலிக்கப்பட வேண்டியது 


(292.19% 10.76x10% x 3500) -  சூரீப02 இலட்சம்‌ 

ஏற்கனவே வசூலிக்கப்பட்டது 

(330X1100)-(353000-1000} = ரூ.64 இலட்சம்‌ 
நிலுவை வசூலிக்கப்பட வேண்டியது = ரூ.7.38 இலட்சம்‌ 


மேற்கணடவாறு குறைவாக வசூலிக்கப்பட்ட திறந்தவெளி கட்டணத்‌ தொகை 
ரூ.736 இலட்சம்‌ உரிய நபரிடமிருந்து வசூலிக்கப்படவேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை:- 

தணிக்கைத்‌ தடையில்‌ குறிப்பிட்டுள்ள தொகை ரூ.7.38 இலட்சம்‌ 14.02.2019 அன்று பாங்க்‌ 
ஆப்‌ இந்தியா வங்கி வரைவோலை எண்‌.457366, நாள்‌.13.02.2019 மூலம்‌ செலுத்தப்பட்டுள்ளதாக 
மபருநகர சென்னை மாநகராட்சி, மண்டல அலுவலர்‌-11, கடிதம்‌ ந.க.எண்‌.சி6/2223/2019, 
நாள்‌.25.02.2019ல தெரிவிக்கப்பட்டது. உரிய தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது. 
1.11.3 2016-17ஆம்‌ ஆண்டு மழைநீர்‌ வடிகால்‌ துறை - ஜவஹர்லால்‌ நேரு நகர்புற புனரமைப்புத்‌ 
திட்டம்‌ - ஒட்டேரி நல்லா நீர்பிடிப்பு பகுதியில்‌ மழைநீர்‌ வடிகால்வாய்‌ அமைக்கும்‌ பணி - மன்ற 
தீர்மானத்தின்படி அனுமதி மறுக்கப்பட்ட விலையேற்ற விகிதாச்சார உயர்வு (Price Escalation) 
அனுமதித்தது இழப்பு ரூ.13.17 இலட்சம்‌ ~ (பத்தி எண்‌.11, மழைநீர்‌ வடிகால்‌ துறை) /2016-17 


ஐவஹா்லால்‌ நேரு நகர்ப்புற புனரபைப்புத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ ஒட்டேரி நல்லா நீர்பிடிப்பு பகுதியில்‌ 
புணரமைப்பு பணியினை, M/5.Neev Infrastructure (P) Ltd என்ற நிறுவனம்‌ தேர்வு செய்யப்பட்டு 
ரூ.67.74 கோடிக்கு ஒப்பந்தம்‌ போடப்பட்டது. ஒப்பந்த நாள்‌.02.11.2010, ஒப்பந்தத்தின்படி பணி முடிக்க 
மேணடிய நாள்‌.23.12.2012. 


அதற்குள்‌ பணி முடிக்கப்படாமையினால்‌, மன்ற தீர்மானத்தின்படி 23.06.2013, 23.12.2013, 
23.03.2014, 30.06.2014 மற்றும்‌ 31.08.2014 வரை காலநீட்டிப்பு செய்யப்பட்டு 30.08.2014ல்‌ பணி 
புடிவுற்றுள்ளது. 


24.03.2014 முதல்‌ 30.05.2014 வரை மன்ற தீர்மானம்‌ எண்‌. 299/2014ன்படி பணி காலநீட்டிப்பு 
செய்யும்‌ போது வேலை விகிதாச்சரம்‌ (Escalation Charges) உயர்வு கண்டிப்பாக 


வழங்கப்படமாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


14 





இதற்குமாறாக 2016-17ஆம்‌ ஆண்டில்‌ செலவுச்‌ சீட்டு எண்‌.18585/30.11.2016 வழங்கப்பட்ட 
இறுதி பட்டியலில்‌ மேற்கண்ட காலத்திற்குரிய வேலை விகிதாச்சார உயர்வு தொகை ரூ.13.17 இலட்சம்‌ 
சுணக்கிட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதனால்‌ ரூ.13.17 இலட்சம்‌ மாநகராட்சிக்கு நிதி இழப்பு 


ஏற்பட்டுள்ளது. 


பெறப்பட்ட ரை :- 

பொது நடவடிக்கை சீட்டு எண்‌.2/ GJV /00000/165/05/2019-20 ன்‌ வழி em.13.17 இலட்சம்‌ 
சம்மந்தப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட வேண்டிய நிறுத்தி வைப்புத்‌ தொகையிலிருந்து ஈடு 
செய்யப்பட்டுள்ளது. 
1.11.4 பெருநகர சென்னை மாநகராட்சி 2016-17 தணிக்கை - மண்டலம்‌ 7 அம்பத்தா£- வணிக 
கட்டடத்திற்கு நிர்ணயம்‌ செய்ய வேண்டிய சொத்துவரியை விட குறைவாக நிர்ணயம்‌ செய்ததால்‌ 
மாநகராட்சிக்கு ஆண்டுக்கு ரூ.5.20 இலட்சம்‌ தொடர்‌ இழப்பு - குறைபாடு நிவர்த்திக்கப்பட 
வேண்டும்‌. 
பத்தி எண்‌.23/2016-17 

பெருநகர சென்னை மாநகராட்சி அம்பத்தூர்‌ மண்டலத்தில்‌ (7) திரு..பொன்னுதுரை 
என்பவருக்கு சொந்தமான 47,958 சதுரடி பரப்பளவுள்ள (Non Residential) வளரிக கட்டடம்‌ 
01,04.2016-ல்‌ கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இக்கட்டடத்திற்கு 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ கீழ்காணுமாறு 
ஒரு அரையாண்டிற்கு ரூ.3,77,396/-ஐ சொத்துவரியாக நிர்ணயிக்கப்பட வேணடும்‌. 

சொத்துவரி விதிப்பு எண்‌. 07—088-07481-000 


வணிகம்‌ - நிரந்தர கட்டடம்‌ (Permanent) 


1 ஆண்டு வாடகை மதிப்பு (27208%2.75%3%12) -  ரூ.46,73,502 

2, மனையின்‌ மதிப்பு (1/3) _ ரூ.15,57,864 

3. சுட்டடத்தின்‌ மதிப்பு (1 - 2) _ ரூ.31,15,728 

4. கட்டடத்தின்‌ மதிப்பில்‌ பராமரிப்பிற்காக 10% - ரூ. 311,573 

5. ஆண்டு வாடகை மதிப்பு 1-4) _ ரூ.43,02,019 

6. அரையாண்டு சொத்துவரி (ஆண்டு வாடகை மதிப்பில்‌ 8.55%) - ரூ.3,72,952 


வணிகம்‌ - பகுதி நிரந்தரம்‌ (Semi Permanent) 


1. ஆண்டு வாடகை மதிப்பு (750x2.75x3x12) - ரூ.74,250 
2. மனையின்‌ மதிப்பு (1/3) - ரூ.24,750 
3. கட்டடத்தின்‌ மதிப்பு (1 -- 2) - ரூ.49,500 


15 


4. கட்டடத்தின்‌ மதிப்பில்‌ பராமரிப்பிற்காக 10% - ரூ. 4,950 
3. ஆண்டு வாடகை மதிப்பு (1 — 4) - ரூ.69,300 
6. தள்ளுபடி 25% _ ₹ர.17,325 
7. நிகர ஆண்டு மதிப்பு (5 - 6) - ந.51,975 


8. அரையாண்டு சொத்துவரி (ஆண்டு வாடகை மதிப்பில்‌ 8.55%) - ரூ. 4444 
நிர்ணயிக்கப்பட வேண்டிய மொத்த சொத்துவரி - ரூ.372952 + ரூ.4444 = ரூ.3,77,396/- 
ஆனால்‌ மேற்படி கணக்கீட்டிற்கு மாறாக மொத்த சொத்துவரியாக ஒரு அரையாண்டிற்கு 
ரூ.117,294- மட்டுமே நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால்‌ கீழ்காணுமாறு ஓராண்டிற்கு 
ரூ.௮,20,210/- தொடர்‌ இழப்பு ஏற்படுகிறது. 


L விதிக்கப்பட வேண்டிய மொத்த சொத்துவரி (372952 + 4444) - et6.3,77,396/- 


2. விதிக்கப்பட்ட சொத்துவரி - ரூ.1,17,291 
3. ஒரு அரையாண்டிற்கு இழப்பு - ரூ.2,60,105 
4. ஒராண்டிற்கு இழப்பு (260105 % 2) - ரூ.5,20,210/- 


மேற்படி குறைபாடு சரி செய்யப்பட்டு அதாவது கேட்பு மாற்றியமைக்கப்பட்டு 2016-17ஆம்‌ 
ஆண்டிற்கான இழப்புத்‌ தொகை ரூ.5.20 இலட்சம்‌ உரிமையாளரிடம்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை :- 

தணிக்கை பத்தியில்‌ தெரிவித்துள்ளவாறு வரி விதிப்பு எண்‌.07-088-07481-000க்கு புதிதாக 
வரி நிர்ணயிக்கப்பட்டதில்‌ Non Residential Rates பதிலாக Residential Rate ல்‌ தவறாக வரி 
நிர்ணயம்‌ செய்யப்பட்டதாக தெரிவித்து அதை சரிசெய்ய சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதற்கிணங்க 
தற்போது வணிக பகுதிக்கான வரியாக 1/2016-17 முதல்‌ அரையாண்டு வரியாக ரூ.3,77,400/- என 
நிர்ணயம்‌ செய்யப்பட்டு 11/2017-18 வரை ரூ.10,40,436/- (2,60,109*4) வசூலிக்கப்பட்டு 


இணைக்கப்பட்டுள்ளது. எனவே இப்பதிலினை ஏற்று இப்பத்தியினை நீக்கம்‌ செய்யுமாறு கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 


குறிப்புரை :- 


தொகை ரூ.10,40,420/- இழப்பு வசூலிக்கப்பட்டுள்ளது. 


15 


w. 





111.5 பெருநகர சென்னை மாநகராட்சி 2016-17 தணிக்கை - டாக்டர்‌ முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு 
நிதியுதவித்‌ திட்டத்திற்காக பெறப்பட்ட மான்யத்‌ தொகையில்‌ எட்டப்பட்ட வங்கி வட்டி தொகை 
ரூ.729.39 இலட்சம்‌ மற்றும்‌ முந்தைய ஆண்டுகளுக்குரிய செலவிடப்படாத மானியத்‌ தொகை 
மொத்தம்‌ ரூ.2733.64 இலட்சம்‌ அரசுக்கு திருப்பிச்‌ செலுத்தப்படாதது - குறைபாடு மற்றும்‌ நடப்பு 
நாளில்‌ கணக்கில்‌ உள்ள இறுதியிருப்பு விவரம்‌ 
பத்தி எண்‌.17 அ மற்றும்‌ 18 (மாவட்ட குடும்ப நலத்துறை ) {2016-17 

அரசாணை எண்‌.184/சுகாதாரம்‌ மற்றும்‌ குடும்ப நலத்துறை நாள்‌.11.09.2006-ன படி 
வறுமைக்கோட்டிற்கு கீழ்வாழும்‌ கருவுற்ற தாய்மார்களுக்கு முதல்‌ இரண்டு பிரசவங்களுக்கு தலா 
ரூ.6000/- வீதம்‌ நிதியுதவி வழங்கப்பட்டது. பின்பு அரசாணை எண்‌,276/ சுகாதாரம்‌ மற்றும்‌ குடும்ப 
நலத்துறை நாள்‌.03.11.2011-ன்‌ படி மேற்படி நிதியுதவி 01.06.2011 முதல்‌ ரூ.12,000/- என உயர்த்தி 
வழங்கப்படுகிறது. 

இதில்‌ முதல்‌ தவணையாக ரூ.4,000/-ம்‌ கருவற்ற 7-வது மாதத்திலும்‌ இரண்டாவது 
தவணையாக ரூ.4.000/-ம்‌ பிரசவத்தின்‌ போதும்‌ இறுதி தவணையாக ரூ.4000/-ம்‌ துடுப்பூசிகள்‌ 
போடப்பட்ட பின்னரும்‌ வழங்கப்படுகிறது. 

இத்திட்டத்திற்காக 2016-17 ஆம்‌ நிதியாண்டில்‌ மொத்தம்‌ ரூ.3730.52 இலட்சம்‌ அரசிடமிருந்து 
பெறப்பட்டு பெருநகர சென்னை மாநகராட்சியின்‌ இந்தியன்‌ ஓவர்சீஸ்‌ வங்கியின்‌ சேமிப்பு கணக்கு 
ஈண்‌.3535-ல்‌ செலுத்தப்பட்டுள்ளது. பின்பு இத்தொகை மண்டல மருத்துவ அலுவலர்களுக்கு 
பிரித்தளிக்கப்பட்டு அவர்கள்‌ மூலம்‌ பயனா ளிகளுக்கு வழங்கப்படுகிறது. 

அரசிடமிருந்து ஒவ்வொரு ஆண்டும்‌ மானியத்‌ தொகை மண்டலங்களுக்கு 
பிரித்தளிக்கப்பட்டவுடன்‌, முழுத்தொகையும்‌ அதன்‌ நோக்கத்திறகாக முழுமையாக 


செலவிடப்பட்டதாக கணக்குகள்‌ பராமரிக்கப்படுகின்றன. 


மண்டல மருத்துவ அலுவலரால்‌ பராமரிக்கப்படும்‌ வங்கி கணக்கிலிருந்து அந்தந்த 
நிதியாண்டில்‌ பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட தொகை போக எஞ்சிய மான்யத்‌ தொகையில்‌ 
பயன்படுத்த அவசியமில்லாத 2014-15 மற்றும்‌ 2015-16 ஆம்‌ ஆண்டுகளுக்கான தொகை அந்தந்த 
வங்கி கணக்கிலேயே இருப்பாக உள்ளது. இந்த தொகை அரசுக்கு திருப்பிச்‌ செலுத்தப்பட வண்டும்‌. 
ஆனால்‌ அவ்வாறு செய்யப்படவில்லை. இதனால்‌ 31.03.2017 அன்று பயன்படுத்த இயலாத அலலது 
அவசியமில்லாத முந்தைய ஆண்டுகளுக்குரிய தொகையாக மொத்தம்‌ ரூ.2733.64 இலட்சம்‌ வங்கி 
கணக்கில்‌ இருப்பாக உள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியுடன்‌ 2011 ஆம்‌ ஆண்டில்‌ 
இணைக்கப்பட்ட காஞ்சிபுரம்‌ மற்றும்‌ திருவள்ளூர்‌ மாவட்ட பகுதிகளின்‌ பயனாளிகளுக்கான 
2014-15 மற்றும்‌ 2015-16 ஆம்‌ ஆண்டுகளுக்குரிய மானிய தொகை அந்தந்த மாவட்ட பொது 


17 


சுகாதாரப்‌ பணிகள்‌ துறையின்‌ துணை இயக்குநர்‌ மூலம்‌ ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டதால்‌ 
சென்னை பெருநகர மாநகராட்சி மூலம்‌ மீண்டும்‌ வழங்கும்‌ நிலை எழவில்லை. எனவே இம்மாவட்ட 
பகுதிகளுக்கான தொகை இதர மணடலங்களுக்கு பிரித்ததளிக்கப்பட்டுள்ளது. இவைகள்‌ குறித்த 
முழு விவரம்‌ தொடர்புடைய பத்தியில்‌ அளிக்கப்பட்டுள்ளது. எனவே மேற்படி வட்டித்‌ தொகை மற்றும்‌ 
தேவைப்படாத நிலுவை மான்யம்‌ இரண்டும்‌ தனித்தனியே உரிய அரசு தலைப்பில்‌ திருப்பிச்‌ செலுத்தி 
விவரம்‌ தணிக்கைக்கு தெரிவிக்கப்பட வேண்டுய்‌. 


தற்போதைய நிலை குறித்து சம்பந்தப்பட்ட வங்கிப்புத்தகங்கனை சரிபார்த்தலில்‌ பின்‌ வரும்‌ 
விவரத்தின்படி வட்டியுடன்‌ கூடிய மொத்த தொகை ரூ.5158.27 இலட்சம்‌ பயன்படுத்தப்படாமல்‌ 
நிலுவையாக உள்ளது காணப்பட்டது. இத்தொகை 2017-18 ஆம அண்டு பெறப்பட்ட பட்டி மற்றும்‌ 


2017-18 ஆம்‌ ஆண்டு வரை பெறப்பட்ட மான்யத்தில்‌ பயன்படுத்திய மான்யம்‌ போகவுள்ள மீதமுள்ள 


தொசையினை அரசுக்‌ கணக்கில்‌ சலுகத்தப்பட வேண்டும்‌. 





















2011-12 



























(முகுல்‌ தற்போது வங்கியில்‌ 
2016-17 31.03.2017 உள்ள தொகை 
வரை அன்றுள்ளபடி 
ஈட்டப்பட்ட தொகை தேதி தொகை 
வட்டி ரூ. D 
தொகை 









ரூ. 
3535 | 20718265 | 51685494 | 010349 | 132126327 
மருக்துவ 30000 1272585 6320325 18.02.19 22052168 
மணடலம்‌-] 
3 மணடலம்‌-2 5600 670554 342328 28.02.19 4000498 
(மணாலி) 
மருத்துவ | 5894 £23322 4739301 04.02.19 13479881 
மணடலஃம்‌-3 
மருத்துவ | 0099 | 11233981 | 53605493 | 28.0219 | 98170165 
மண்டலம்‌-4 
மருத்துவ 2406 5269554 32310872 02.02.19 33450109 
மண்டலம்‌-5 
7 மருத்துவ | 3335 5078531 28141377 28.02.19 58896536 
ம்ண்டலம்‌-6 


18 

























— 


o j 


21403530 






28.02.19 


மருத்துவ | 5561 1626079 3712795 
மண்டலம்‌--7 

மருத்துவ 4358 4990356 22971816 
மண்டலம்‌-8 

மருத்துவ | 7371 6812238 25992760 | 27.02.19 ! 36802362 
Ljano eung 

மருத்துவ | 0961 5864502 13.02.49 | 15513938 


மண்டலம்‌- 1ம்‌ 
1774271 91/2443 22.02.19 





27.02.19 32097182 


1 





Ü 
11 






6922 3538982 


790923 403403 18.02.19 2713003 


மருத்துவ 


மணடலம்‌- 11 





(பளசரவர்க்கும்‌) 


13 மருத்துவ 6611 1038064 
மணடலம்‌-12 


மருத்துவ | 9302 
மணடலம்‌-13 


மருத்துவ | 7425 
மண்டலம்‌-14 
(பெருங்குடி) 


கண 


14 
J 


1 








16 மருத்துவ 787219 405644 12.06.18 8374975 
மணடலம்‌-15 
(சோழிங்கநல்லூர்‌) 


பெறப்பட்ட பதிலுரை 
இவ்வலுவலக ௩.க.எண்‌,012801 / நக4 / 16.05.2019 ன்‌ வழி பெருநகர சென்னை மாநகராட்சி 
ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதிலேதும்‌ பெறப்படவில்லை. 


10 


113.3.-.5 


2. இதா மாநகராட்சிகள்‌ 
(பெருநகர சென்னை மாநகராட்சி தவிர்த்த) 

21 இந்திய அரசியலமைப்புச்‌ சட்டத்தின்‌ பன்னிரெண்டாவது அட்டவணையில்‌ 
தெரிவிக்கப்பட்டுள்ள 18 பணிகளில்‌ மாநகராட்சிகளுக்கு 17 பணிகள்‌ மாநில அரசால்‌ பகிர்வு 
செய்யப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில்‌ சென்னை தவிர்த்து கீழ்காணும்‌ 11 மாநகராட்சிகள்‌ 
செயல்படுகின்றன. 


சட்டம்‌ 


மாந்கராட்சி உருவாக்கப்பட்ட 





— 
= 


தஞ்சாவூர்‌ 2013 


41114112411 


திண்டுக்கல 2013 


— i= . = —— a ——ss. கண்ணான | : எனை 


22 N மாநகராட்சிகள்‌ அவைகளுக்கென்‌ உருவாக்கப்பட்ட மேற்படி சட்டத்தின்‌ 
அடிப்படையில்‌ இயங்குகின்றன. இவைகளின்‌ மொத்த பரப்பளவு 193.35 ச.கி மொத்த மக்கள்‌ 
தொகை 80,64,605. இதில்‌ ஆண்‌ 40,39,814 பெண்‌ 40,25,091 ஆகும்‌, மாநகராட்சிகளில்‌ வசிக்கும்‌ 
மக்களின்‌ கல்வியறிவு 82.33 விழுக்காடாகும்‌. மேற்படி 11 மாநகராட்சிகளில்‌ மொத்தம்‌ 19,40,451 
எண்ணிக்கையிலான சொத்துவரி இனங்கள்‌ உள்ளன. மேற்படி சொத்துகளில்‌ மொத்தம்‌ 10,86,431 
எண்ணிக்கையிலான இனங்களுக்கு குடிநீர்‌ இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. வரி வருவாய்‌ 
இனங்களின்‌ மொத்த கேட்புத்‌ தொகை ரூ53184.64 இலட்சங்களாகும்‌. 11 மாநகராட்சிகளின்‌ 
31.03.2017 அன்றைய நிலையில்‌ மொத்த கடன்‌ நிலுவைத்தொகை ரூ.142513,55 இலட்சங்களாகும்‌. 


2016-17 ஆம்‌ ஆண்டின்‌ இறுதியில்‌ வசூலிக்கப்பட வேண்டிய வருவாய்‌ இனங்கள்‌ நிலுவை மொத்தம்‌ 
10 


ரூ,124624,53 இலட்‌ சங்களாகும்‌. நடப்பாண்டின்‌ மொத்த தணிக்கை கட்டணம்‌ 
ர.399,52 இலடசங்களாகும்‌. மாநகராட்சிகள்‌ தங்களது ஆண்டுக்‌ கணக்குகளை நிதியாண்டு 
முடிந்து மூன்று மாகங்களுக்குள்‌ இறுதி செய்ய வேண்டும்‌. தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கைச்‌ 
சட்டம்‌ 2014 பிரிவு 4,6 மற்றும்‌ 15 விதிகள்‌2016 (10)-ன்‌ படி மேற்படி கணக்குகள்‌ மீதான தணிக்கை 
மேற்கொள்ளப்பட்டு தணிக்கை அறிக்கை வெளியிடப்படுகிறது. 


21 


119-3—55 














சட்ட ணை “nawa மரற இணைப்பு ம்மா 


உருவாச்சு | பரப்பளவு f அறிவு எண்ளரி கேட்பு எண்ணி கேட்பு உணகங்‌ 
u ண (ரக) ஆண்‌ பெண்‌ ` (> mama sipas, களின்‌ 
கக (tl EADM ENAT Ihemi: 














மாந்‌ di 





மதுரை 14799] 735598 | 733401] 56.60 2046594 | 807341 210185 
கோயம்புத்தூர்‌ | 1981 257.04 | 7,94063| 790,556] 9130] 477821] 15757.76 3938.40 


ட்‌, 
@ 
Š 
z 
5 
= 


lm u 1994 167.23 514317 5 08,183 9138| 20658 329856 | 109769 | 4264.64 11 


கன] க | கை] அண) வண] ஊன] கன ஊன) கன] வை உ 
=== 


lk. 


திண்டுக்கல்‌ 14.01 103,027 | 104,300 835.72 | 27464 170.58 னை 
மொத்தம்‌ | | ms 40,39,514 | 400,25,091 | 8233| 1940451 | 3398121| 1046491] 16815.48 


2.3 மாநகராட்சிகளில்‌ வருவாய்‌ (ம) மூலதனம்‌, குடிநீர்‌ மற்றும்‌ ஆரம்ப கல்வி என மூன்று 
வகையான கணக்குகள்‌ உள்ளன. மேற்படி கணக்குகள்‌ "மத்திய வலைதள அடிப்படையிலான 
மென்பொருள்‌” (Centralised web based software) என்ற வழிமுறை மூலமாக 11.09.2015 முதல 
படிப்படியாக அனைத்து மாநகராட்சிகளிலும்‌ பராமமிக்கப்படுகின்றன. இந்த மூன்று சுணக்குகளின்‌ 
தொகுப்பு (நர சுருக்கம்‌ கீழ்காணுமாறு: 

2016-17 ஆம்‌ ஆண்டில பதினொன்று மாநகராட்சிகளின்‌ வரவு செலவு 


வரனினம்‌ 





Ë 


மொத்தம்‌ 
(இலட்சத்தில்‌) 


== ட கை 
ட்டை கடைய 
ணை கைடப 
k னை கைடப 

வள கணட! 
== — 
விற்பனை மற்றும்‌ வாடகை 
— 
Cpe T == 
ட e= 


செலவினம்‌ 


வரவின விவரம்‌ 


= 
PEBE! 


S 





ட்‌ 


ga) 
wh 
=; 
= 
= 
FË 


வ. கு O மொத்தம்‌ 
செலவின விவாம்‌ 
எண்‌ (இலட்சத்தில்‌) 


57994.05 


6619.28 


இதர ஊதியம்‌ 
ஒய்வூதியம்‌ 23715.59 


இயக்கச்‌ செலவுகள்‌ 36207.30 








சொத்துக்கள்‌ 


வ. மொத்தம்‌ 
எண்‌ சொத்து விவரம்‌ இலட்சத்தில்‌ 
நிலையான சொத்துக்கள்‌ 1157564.01 
ரொக்கம்‌ மற்றும்‌ வங்கி இருப்பு 67875.97 
இதர வர வேண்டியவைகள்‌ 


வரி மற்றும்‌ கட்டணங்கள்‌ மற்றும்‌ 124624.53 


























7 | முதலீடு மற்றும்‌ வட்டி 54801.72 
னை 


பொறுப்புகள்‌ 


வ, மொத்தம்‌ 
ப்பின்‌ 
கை வைப 


செலுத்தபநட வேண்டிய சம்பள 9353.78 
பிடித்தம்‌ 
செலுத்தபட வேண்டியவை 11107176 
24 













வைப்புத்‌ தொகை 60679.38 


செய்யப்பட்ட பரி 23511.32 
செலுத்தப்பட 


100221.33 


1180.46 
3J32816.85 
288698.75 


1552903.90 





24 2016-17 ஆம்‌ ஆண்டிற்கான தணிக்கை மேற்படி 11 மாநகராட்சிகளில்‌ மேற்கொண்ட போது, 
கணடறியப்பட்ட குறைபாடுகளில்‌ ஒரு சிலவற்றை மட்டும்‌ 2014 ஆம்‌ வருட உள்ளாட்சி நிதி 
தணிக்கைச்‌ சட்டப்‌ பிரிவு 20ன்‌ படி அரசின்‌ கவனத்திற்கு கொண்டு வரும்‌ பொருட்டு பின்வருமாறு 
மாநகராட்சி வாரியாக தொகுத்து அளிக்கப்படுகிறது. 

2.4.1 வேலூர்‌ மாநகராட்சி 2016-17 தணிக்கை - 14 குடியிருப்பு மற்றும்‌ வணிக கட்டிடங்களுக்கு - 
சொத்துவரி மிக குறைவாக நிர்ணயம்‌ செய்து மாநகராட்சிக்கு சொத்துவரி வருவாயில்‌ 
ரூ.34.45 இலட்சம்‌ தொடர்‌ இழப்பு ஏற்படுத்தியது - கடுங்குறைபாடு - இழப்பினை வசூல்‌ அல்லது 
பிடித்தம்‌ செய்ய வேண்டும்‌. 

பத்தி எண்‌. 15/2070-17 


வேலூர்‌ மாநகராட்சியின்‌ 4 மண்டலங்களில்‌ 2016-17 அம்‌ ஆண்டுக்கான புதைவடிகால்‌ 
இணைப்புக்கான விண்ணப்பம்‌, கோப்பு மற்றும்‌ அதனுடன்‌ இணைக்குப்பட்ட சொத்துவரிக்கான கேட்பு 
வசூல்‌ ரசீது, ஆகியவை ஒப்பிட்டு சரிப்பார்த்ததில்‌ கீழ்காணும்‌ குறைபாடுகள்‌ மற்றும்‌ சொத்துவரி 
வருவாய்‌ இழப்பு காணப்பட்டன. மாநகராட்சி செயற்பொறியாளரால்‌ நேரடியாக ஆய்வு செய்து 
அளிக்கப்பட்ட புதைவடிகால்‌ அனுமதி ஆணையில்‌ தெரிவிக்கப்பட்டுள்ள குடியிருப்பு மற்றும்‌ வணிக 
கட்டங்களுக்கான பரப்பளவுகளை, சொத்துவரியுடன்‌ ஒப்பிட்டு சரிப்பார்த்ததில்‌, 14 கட்டடங்களின்‌ 
உண்மை பரப்பளவுகளில்‌ பெருமளவு வேறுபாடு காணப்படுகிறது. இதனால்‌ சொத்துவரி மிக 
குறைவாக நிரணயம்‌ செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த விவரம்‌ 14 இனங்களுக்கும்‌ தொடர்புடைய 
பத்தியில்‌ முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. 


25 


மேற்படி பரப்பளவு வேறுபாடுகளினால்‌ வேலூர்‌ மாநகராட்சிக்கு 2015-16 இரண்டாம்‌ 
அரையாண்டு முதல்‌ 2017-18 இரண்டாம்‌ அரையாண்டு வரை ஐந்து அரையாண்டுகளுக்கு 
சொத்துவரி வருவாயில்‌ ரூ.34.45 இலட்சம்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. இவ்விழப்பினை உரிய கட்டட 
உரிபையாளரிடமிருந்து பிடித்தம்‌ செய்யப்படவேண்டும்‌. தவறும்பட்சத்தில்‌ உரிய அலுவலரிடமிருந்து 
பிடித்தம்‌ செய்யப்படவேண்டும்‌. மேலும்‌ பத்தியில்‌ தெரிவிக்கப்பட்ட 14 கட்டங்களுக்கு உரியவாறு 
சொத்துவரி கணக்கீட்டு சரியான சொத்துவரி கேட்பினை எழுப்பி, அதன்‌ விவரத்தை தணிக்கைக்கு 
அளிக்சு வேண்டும்‌. 

பத்தியில்‌ தெரிவிக்கப்பட்ட 14 கட்டங்களுக்கான கட்டட உரிமத்தில்‌ மாநகராட்சியால்‌ 
அனுமதிக்கப்பட்ட அளவுகளை காட்டிலும்‌, கூடுதலாக கட்டப்பட்ட அளவுகளை உரியவாறு சட்ட 
நட வடிக்கைகள்‌ மேற்கொண்டு அகற்றிட வேண்டும்‌ 
பெறப்பட்ட பதிலுரை: 


இவ்வலுவலக ந.க.எண்‌.12801 / நத4/ 1605208 ன்‌ வழி தெரிவிக்கப்பட்டது. 
14 கட்டிடங்களுக்கு சொத்துவரி உரிய திருத்தம்‌ மேற்கொள்ளப்படும்‌ என்ற இடைக்கால பதில்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது. 


2.4.2) வேலூ மாநகராட்சி 2016-17 தணிக்கை - அனுமதிக்கப்பட்ட ஒய்வூதிய தொகையை விட 
கூடுதலாக ஓய்வூதியம்‌ வழங்கியது மற்றும்‌ குறிப்பிட்ட காலத்திற்கான உயர்த்தப்பட்ட குடும்ப 
ஒய்வூதியம்‌ (Enhanced Family Pension) அதற்கான காலம்‌ முடிவடைந்தவுடன்‌ 
மாற்றியமைக்கப்படாமல்‌ தொடர்ந்து அதிகமாக வழங்கி வருவதால்‌ இழப்பு ரூ.11.62 இலட்சம்‌. 


பத்தி எண்‌.33/2016-17 


வேலூர்‌ மாநகராட்சியின்‌ 2016-17 ஒய்வூதிய தணிக்கையின்போது அனுமதிக்கப்பட்ட 
ஓய்வூதிய தொகையைனிட கூடுதலான ஒய்வூதியம்‌ வழங்கி வருவது மற்றும்‌ குறிப்பிட்ட 
காலத்திற்கான உயாத்தப்பட்ட குடும்ப ஒய்வூதியம்‌ (Enhanced Family Pension) அதற்கான காலம்‌ 
முடிவடைந்தவுடன்‌ (Upto 7 years or 65 years of age whichever is earlier) 
மாற்றியமைக்கப்படாமல்‌ தொடர்ந்து அதிகமாக வழங்கி வருவது போன்ற குறைபாடுகள்‌ 
காணப்பட்டது. அதன்‌ விவரம்‌ தொடர்புடைய பத்தியில்‌ முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. மேற்படி 
குறைபாடுகளினால்‌ தணிக்கை நடைபெற்ற 30.09.2017 முடிய மொத்தம்‌ ரூ.1182 இலட்சம்‌ 
மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. பத்தியில்‌ சுட்டிக்காட்டிய 19 நபர்களின்‌ ஒய்வூதியம்‌ / குடும்ப 
ஒய்வூதியம்‌ தடையில்‌ குறிப்பிட்டவாறு உடன்‌ மாற்றியமைக்கப்பட்டு மேற்படி இழப்பு தொகை 


4b 


ரூ.1162 இலட்சத்துடன்‌ மாற்றியவைக்கப்படும்‌ நாள்‌ வரை ஈபழங்கப்பட்ட கூடுதல்‌ தொகையும்‌ 


தொடர்புடைய நபர்களிடம்‌ பிடித்தம்‌ செய்யப்படவேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை: 


இவ்வலுவலக ந.க.எண.12801 / நத4/ 16.05.2019 ன வழி தெரிவிக்கப்பட்டது. இதற்கான 
தொகையினை பிடித்தம்‌ செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்ற இடைக்கால பதில்‌ 


அளிக்கப்பட்டுள்ளது 


2.4.3) வேலூர்‌ மாநகராட்சி 2016-17 தணிக்கை - குடிநீர்‌ நிதி - புதிய குடிநீர்‌ இணைப்பின்‌ போது 
உயர்த்தப்பட்ட சாலை சீரமைப்பு (Enhanced Road Restoration Charge) கட்டணம்‌ 
வசூலிக்காதது, இணைக்கப்பட்ட பகுதிகளில்‌ மாநகராட்சிக்கான மாதாந்திர குடிநீர்‌ கட்டணம்‌ 
ரூ.50/- என்பதை வரூலிக்காமல்‌ ரூ.30/- வீதம்‌ வசூலித்தது, சிறப்பு வணிக நிறுவனங்களிடம்‌ 
(Commercial Special) பாதாள சாக்கடை இணைப்புக்கான முள்வைப்புத்தொகை (Deposit) 
மற்றும்‌ மாதாந்திர சேவைக்‌ கட்டணம்‌ இரண்டும்‌ குறைவாக வசூலித்தது போன்ற குறைபாடுகளினால்‌ 
மாநகராட்சிக்கு 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மட்டும்‌ மொத்தம்‌ ரூ.49.72 இலட்சம்‌ இழப்பு. 


பத்தி எண்‌. 11,12 மற்றும்‌ 15 (குடிநீர்‌ நிதி) /2016-17 


ஆ அரசாணை எண்‌.97 நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை நாள்‌.12.07.2007 
மற்றும நகராட்சி நிர்வாக ஆணை பா சுற்றறிக்கை ந.க. எண்‌:.748/2008/கு.வ.2 நாள்‌.21.09.2009-ன்படி 
நகராட்சி / மாநகராட்சிகளில்‌ புதிய குடிநீர்‌ இணைப்பு வழங்கும்போது கீழ்காணுமாறு சர்லை சீரமைப்பு 


கட்டணம்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. 


வசூலிக்க வேண்டிய சாலை சீரமைப்பு கட்டயம்‌ 


சாலையின்‌ நீளம்‌ கருங்கல்‌ சலலி தார்‌ சிமெண்ட்‌ 
சாலை (ரூ) சாலை (ர) | சாலை (ரூ) 


0 90மீவனா oso | 250 | ao 
30 மீ மேல்‌ — 90 மீவரை 2950 3200 


மேற்படி கட்டணம்‌ 2009-10 முதல்‌ நடைமுறைபடுத்துவதுடன்‌ அதன்‌ பின்னா இக்கட்டணம்‌ 





ஒவ்வொரு ஆண்டும்‌ 5% உயாத்தப்படவேணடும்‌ என்றும்‌ மேற்படி நகராட்சி நிர்வாக ஆணையின்‌ 
சுற்றறிக்கையில்‌ அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால்‌ வேலூர்‌ மாநகராட்சியில்‌ 2016-17-ல்‌ வழங்கப்பட்ட 


¿z 


igg 7 


புதிய குடிநீர்‌ இணைப்புகளுக்கு உயர்த்தப்பட்ட கட்டணத்தை வசூலிக்காமல்‌ 2009-10 ஆம்‌ ஆண்டில்‌ 
நிர்ணயித்த அடிப்படை கட்டணத்தை மட்டுமே வசூலித்த விவரம்‌ தணிக்கையில்‌ சுண்டறியப்பட்டது. 
இதனால்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ ரூ.5.96 இலட்சம்‌ மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. 
இழப்பு குறித்த கணக்கீடு, தொடர்புடைய பத்தியில்‌ முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. 

ஆ வேலூர்‌ மாநகராட்சியில்‌ மாதாந்திர குடிநீர்‌ விநியோக கட்டணம்‌ ரூ.50/- வீதம்‌ 
வசூலிக்கப்பட்டு வருகிறது. நகராட்சி நிர்வாக ஆணையரின்‌ சுற்றறிக்கை 
எண்‌.1581/2002/உ1/நாள்‌.25.03.2002-ன்‌ படி மாநகராட்சி / நகராட்சியுடன்‌ இணைக்கப்படும்‌ 
பகுதிகளிலிலும்‌ ரூ.50/- வீதம்‌ மாதாந்திர குடிநீர்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. ஆனால்‌ 
வேலூர்‌ மாநகராட்சியுடன்‌ 28.10.2011 முதல்‌ இணைக்கப்பட்ட ஊராட்சி பகுதிகளில்‌ 0ூ.30/- வீதம்‌ 
மட்டுமே நாளது தேதி வரையில்‌ மாதாந்திர குடிநீர்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்படுகிறது, இதனால்‌ 
மாநகராட்சிக்கு 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மட்டும்‌ ரூ.33.70 இலட்சம்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 
இழப்பு குறித்த விவரம்‌ தொடர்புடைய பத்தியில்‌ முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. 

இ) வேலூர்‌ மாநகராட்சி மாமன்ற தீர்மான எண்‌.1043 நாள்‌.26.02.2010-ன்‌ படி சிறப்பு வணிக 
கட்டங்களுக்கு பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கும்‌ போது கீழ்காணுமாறு முன்வைப்பத்தொகையும்‌ 
மாதாந்திர சேவை கட்டணமும்‌ வசூலிக்க வேண்டும்‌. 

கட்டடத்தின்தன்மை - வணிகம்‌ - சிறப்பு (Commercial — Special) 

வசூலிக்க வேண்டிய முன்வைப்புத்தொகை - ரூ.1,00,000/- 

மாதாந்திர சேவைக்‌ கட்டணம்‌ - ரூ.1,000/- 

மேற்படி கட்டண விவரம்‌ துணை விதிகளில்‌ சேர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளது. 
2016-17 தணிக்கையில்‌ பாதாள சாக்கடை இணைப்பு குறித்த ஆவணங்களை ஈரிபார்த்தபோது, 
தொடாபுடைய பத்தியில்‌ குறிப்பிடப்படும்‌ 11 சிறப்பு வணிக கட்டங்களுக்கு (uyay . 30085) மன்ற 
தீர்மானம்‌ மற்றும்‌ துணைவிதிகள்‌ படி முன்வைப்புத்தொகையும்‌ மாதாந்திர சேவை கட்டணமும்‌ 
வசூலிக்காமல்‌ குறைவான தொகை வசூலிக்கப்பட்ட விவரம்‌ கண்டறியப்பட்டது. இதனால்‌ 
2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மாநகராட்சிக்கு ரூ.10.06 இலட்சம்‌ இழப்பு ஏற்பட்டுள்ள து. இழப்பு குறித்த 
விவரம்‌ தொடர்புடைய பத்தியில்‌ முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. 


28 





பத்தியில்‌ குறிப்பிட்டுள்ள இழப்புத்‌ தொகை ரூ.49.72 இலட்சம்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை 
இவ்வலுவலக ந.க.எண்‌.12801 / நத4/ 16.05.2019 ன்‌ வழி தெரிவிக்கப்பட்டது. இதற்கான 
தொகையினை பிடித்தம்‌ செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்ற இடைக்கால பதில்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது. 
2.4.4) சேலம்‌ மாநகராட்சி 2015-17 தணிக்கை - முடிவுற்ற திட்டங்களின்‌ வங்கி கணக்கில்‌ உள்ள 
இருப்புத்‌ தொகை ரூ.192.74 இலட்சம்‌ உரிய அரசு தலைப்பில்‌ செலுத்தப்படல்‌ வேண்டும்‌ . 
பத்தி எண்‌.47/2016-[7 


(ந சேலம்‌ மாநகராட்சி மைய அலுவலக சுகாதாரப்‌ பிரிவில்‌ “பொன்விழா கிராம 
வேலைவாய்ப்புத்‌ திட்டததிற்கென'”13 வங்கி கணக்குகள்‌ பராமரிக்கப்படுகின்றன. மேற்படி திட்டம்‌ 
205-156 ஆம்‌ நிதியாண்டுடன்‌ முடிவுற்றது. ஆனால்‌ 3103201 அன்று மேற்படி 13 வங்கி 
கணக்குகளில்‌ மொத்தம்‌ ரூ.132.74 இலட்சம்‌ இருப்பாக உள்ளது. 


2) இதில்‌ டாக்டர்‌ முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்திற்கான வங்கி கணக்கில்‌ 
(சிண்டிகேட்‌ வங்கி கணக்கு எண்‌.629922029767) 3103.2017 அன்று ரூ.5.48 இலட்சம்‌ இருப்பாக 
உள்ளது. இத்திட்ட கணக்கு 2013-14 ஆம்‌ ஆண்டின்‌ இறுதியில்‌ கருவூலக்‌ கணக்கு துறைக்கு 
மாற்றப்பட்டுவிட்டது. 


29 


119-3—?a 


(3) மேலே பத்தி 1-ல்‌ குறிப்பிட்ட திட்டம்‌ நிறைவு பெற்றதாலும்‌ பத்தி 2-ல்‌ குறிப்பிட்ட திட்ட கணக்கு 
அரசு கருவூலத்‌ துறைக்கு மாற்றப்பட்டுவிட்டதாலும்‌ மேற்படி மொத்த இருப்புத்‌ தொகை 
ரூ.132.74 இலட்சம்‌ இனிமேல்‌ செலவு ஏதும்‌ மேற்கொள்ள இயலாது. எனவே இத்தொகையை உரிய 
அரசு தலைப்பில்‌ செலுத்தப்பட வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை: 

இவ்வலுவலக ந.க.எண்‌.12801 / நத4/ 16.05.2019 ன்‌ வழி தெரிவிக்கப்பட்டது. தணிக்கைத்‌ 
தடையில்‌ குறிப்பிடப்பட்ட தொகையினை அரசு கணக்கில்‌ செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு 


வருகிறது என்ற இடைக்கால பதில்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 


2.4.5) திண்டுக்கல்‌ மாநகராட்சி 2016-17 தணிக்கை — மாநகராட்சிக்கு சொந்தமான வணிக வளாக 
வாடகைதாரர்கள்‌ மற்றும்‌ இதர குத்தகைதூரர்களிடமிருந்து வாடகை / குத்தகை தொகையுடன்‌ 
சேவை வரி வசூலித்து மத்திய அரசுக்கு செலுத்தப்படாததால்‌, சேவை வரிக்கான கேட்புத்தொகையை 
அபராதத்துடன்‌ மாநகராட்சியின்‌ வங்கி கணக்கிலிருந்து மத்திய கலால்‌ துறையின்‌ கடிதத்தின்‌ 
அடிப்படையில்‌ வங்கியே தன்னிச்சையாக பிடித்தம்‌ செய்தது - மாநகராட்சிக்கு இழப்பு 
ரூ.81.91 இலட்சம்‌. 

பத்தி எண்‌.19 (கோப்பு எண்‌.6752/2010/ஆ9) /2016-17 


(D மத்திய கலால்‌ ஆணையர்‌, மதுரை அலுவலக காரணம்‌ காட்டும்‌ அறிவிப்பு (Show cause 
notice) எண்‌.7/2012-51-ல்‌ (C.NOV/ST/15/122/2011-ADJN நாள்‌.09.10.2012) 2007-08 முதல்‌ 
2010-11 முடியவுள்ள நான்கு ஆண்டுகளில்‌ மாநகராட்சியால்‌ வசூலிக்கப்பட்ட வாடகை / குத்தகை 
வருமானம்‌ ரூ.745.10 இலட்சத்திக்கு சேவை வரியாக ரூ.8184 இலட்சம்‌ செலுத்தக்‌ கோரப்பட்டுள்ளது. 
பின்னர்‌ மாநகராட்சியின்‌ கோரிக்கையை ஏற்று மேற்படி நான்கு ஆண்டுகளுக்கு செலுத்த வேண்டிய 
சேவை வரி ரூ.54.83 இலட்சம்‌ என மத்திய கலால்‌ துறையால்‌ நிர்ணயிக்கப்பட்டது. 

(2) மேலும்‌ 2011-12 மற்றும்‌ 2012-13 ஆண்டுகளுக்கும்‌ முறையே ரூ.8.45 இலட்சம்‌ மற்றும்‌ 
ரூ.18.33 இலட்சம்‌ என மொத்தம்‌ ஆறு ஆண்டுகளுக்கும்‌ ரூ.8161 இலட்சம்‌ மற்றும்‌ மேல்வரி 
0.19 இலட்சம்‌ என மொத்தமாக ரூ.81.80 இலட்சம்‌ செலுத்த வேண்டிய சேவை வரியாக நிர்ணயம்‌ 


செய்யப்பட்டது. 


30 


(3) மேற்படி தொகை மாநகராட்சியால்‌ செலுத்தப்படாததால்‌ திண்டுக்கல்‌ மத்திய கலால உதவி 
ஆணைபரால்‌ கடிதம்‌ எண்‌ CNo IV/16:24/2014/STV நாள்‌.09.04.2015-ல்‌ கேட்டுகொண்டதின்‌ 
பேரில்‌ மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டிய சேவை வரித்‌ தொகை ரூ.81,91,813/-௪ மாநகராட்சியின்‌ 
வங்கி கணக்கிலிருந்து பிடித்தம்‌ செய்ய பாரத ஸ்டேட்‌ வங்கியை கேட்டுக்‌ கொண்டதால்‌ இத்தொகை 


பிடித்தம்‌ செய்யப்பட்டு மாநகராட்சிக்கு வங்கியால்‌ 10.04.2015 அன்று தகவல்‌ தெரிவிக்கப்பட்டது. 


(4) வங்கி பற்றும்‌ மத்திய சுலால்‌ துறையின்‌ மேற்படி நடவடிக்கைக்கு எதிராக திண்டுக்கல்‌ 
மாநகராட்சி. சார்பாக மதுரை உயாந்திமன்றத்தில்‌ 23.04.2015 அன்று வழக்கு தாக்கல்‌ செய்யப்பட்டு 
மேற்படி வழக்கு நிலுவையில்‌ உள்ளது. 

(5) மேற்படி சேவை வரி ரூ.81,91,613/- என்பது வாடகைதாரர்‌ / குத்தகைதாரர்களிடமிருந்து 
வாடகை / குத்தசக தொகையுடன்‌ சேர்த்து வசூலித்து மத்திய அரசுக்கு செலுத்த வேண்டியது ஆகும்‌. 
(காண்க மத்திய கலால்‌ மற்றும்‌ சேவை! வரித்துறை வெளியீட்டு எண்‌. 12/நாள்‌ 17.08.2012 மற்றும்‌ 
நகராட்சி நிவாக ஆணையர்‌ கடிதம்‌ 92914/2009/ஆர்‌2 நாள்‌.12.11.2012). திண்டுக்கல்‌ மாநகராட்சி 
அவ்வாறு வசூலித்து செலுத்தனில்லை என்பதால்‌, மேற்கண்டவாறு ரூ.81,91,613/- மாநகராட்சி 
நிதியிலிருந்து பிடித்தம்‌ செய்யப்பட்டுள்ளது. இது மாநகராட்சிக்கு ஏற்பட்ட நிதி இழப்பாகும்‌. 
இத்தொகை ரூ.81,91,613/- உரிய நபர்களிடம்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை: 

இவ்வலுவலக ந.க.எண்‌.12801 / நத4/ 16.05.2019 ன்‌ வழி தெரிவிக்கப்பட்டது. இது குறித்த 
வழக்கு உயாந்திமன்ற மதுரைச்‌ கிளையில்‌ நிலுவையில்‌ உள்ளது என்ற இடைக்கால பதில்‌ 


அளிக்கப்பட்டுள்ளது. 


2.4.6) திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி 2016-17 தணிக்கை - அரியமங்குலம்‌ மற்றும்‌ பொன்பாலை 
கோட்டம்‌ - புதிய பாதாள சாக்கடை திட்டம்‌ நடைமுறைப்படுத்திய பிறகு வசூலிக்கப்பட வேண்டிய 
உயாத்தப்பட்ட மாதாந்திர பராமரிப்பு / சேவைக்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்படாததால்‌ மாநகராட்சிக்கு 
2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ இழப்பு ரூ.283.40 இலட்சம்‌. 


பத்தி எண்‌. 36 (அரியமங்கலம்‌ கோட்டம்‌, 54 (பொன்மலை கோட்டம்‌)/2016-17 


1 திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி சட்டம்‌ 1994 பிரிவு 209 முதல்‌ 213 முடிய மற்றும்‌ மாமன்ற 
தீமானம்‌ எண.395 நூள்‌.2909.1999 மாவட்ட அரசிதழ்‌ எண.11/2000 நாள.27.03.2000-ன படி 


வெளியிடப்பட்ட பாதாள சாக்கடை துணை விதிகளின்படி (By laws) புதிய பாதாள சாக்கடை திட்டம்‌ 


31 


நடைமுறைப்படுத்தப்பட்ட பிறகு கீழ்காணுமாறு உயர்த்திய மாதாந்திர பராமரிப்பு / சேவைக்‌ கட்டணம்‌ 


இணைப்பு பெற்ற நபரிடமிருந்து வசூலிக்கப்பட வேண்டும்‌. 


பயன்பாடு 
(em) (ரூ) 
2002-03 முதல்‌ 2006-07 முடிய 196/- 


2007—08 முதல்‌ 2011-12 முடிய 135/- 263/- 
2012-13 முதல்‌ 2016-17 முடிய 181/- 349/- 


2017-18 முதல்‌ 2021-2022 முடிய 241/- 465/- 










சப. 
எண்‌ 





2) மேலே குறிப்பிட்ட பட்டியல்படி 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ குடியிருப்பிற்கு ரூ.181/- வீதமும்‌ இதா 
இனங்களுக்கு ரூ.349/- வீதமும்‌ சேவைக்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. ஆனால்‌ 
அரியமங்கலம்‌ மற்றும்‌ பொன்மலை கோட்டத்தில்‌ குடியிருப்பு இளங்களுக்கு உயர்த்தப்பட்ட சேவைக்‌ 
கட்டணம்‌ வசூலிக்காமல்‌ முந்தைய கட்டணமான ரூ.30/- வீதம்‌ மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. 
இதனால்‌ ஒரு குடியிருப்பிற்கு ஒரு மாதத்திற்கு ரூ.151/- வீதம்‌ (7927 + 7650) மொத்தம்‌ 15,577/- 
குடியிருப்பிற்கு ஒராண்டுக்கு மொத்தம்‌ ரூ.2,82,25,524/- மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. 

3) இதே போல்‌ பொன்மலை கோட்டத்தில்‌ உள்ள 30 குடியிருப்பு இல்லாத இனங்களுக்கும்‌ 
உயர்த்தப்பட்ட சேவைக்‌ கட்டணத்தை வசூலிக்காமல்‌ மாதந்தோறும்‌ ரூ.30/- மட்டுமே 
வரூலிக்கப்படுவதால்‌ ஒரு மாதத்திற்கு ரூ.319/- வீதம்‌ 30 இனங்களுக்கும்‌ ஒரு வருடத்திற்கு 
(319x12x30) ரூ.1,14,840/-வீதம்‌ மாநகராட்சிற்கு இழப்பு ஏற்படுகிறது. 





புதிய பாதாள சாக்கடை இணைப்புக்கான உயர்த்தப்பட்ட சேவைக்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்பட்டு 
மேற்படி இழப்பு ரூ.283.40 இலட்சம்‌ தவிர்க்கப்படல்‌ வேண்டும்‌. 


32 


அ - EÈ படைய 


பெறப்பட்ட பதிலுரை: 


இவவலுவலக ந.க.எண்‌,12801 / நத4/ 16.05.2019 ன்‌ வழி தெரினிக்கப்பட்டது. 
தணிக்கைத்தடைக்குரிய பதிலேதும்‌ பெறப்படவில்லை. 

2.4.1) திருப்பூர்‌ மாநகராட்சி 2016-17 தணிக்கை - பண மதிப்பு படிவங்கள்‌ (Money Value forms) 
ஒப்பந்தப்புள்ளி (Tender) ஏதும்‌ கோராமல்‌ அதிக விலைக்கு கொள்முதல்‌ செய்தது மற்றும்‌ 
தேவைக்கும்‌ அதிகமாக கொள்முதல்‌ செய்யப்பட்டதால்‌ புதிய கணக்கு முறை 
(Centralised Web based Accounting System) அறிமுகப்படுத்தியதும்‌ பழைய படிவங்கள்‌ 
பயன்படுத்த இயலாமல்‌ போனது - இழப்பு ரூ.11.37 இலட்சம்‌. 

பத்தி எண்‌. 39/2016-17 

(ந திருப்பூர்‌ மாநகராட்சி அலுவலக பயன்பாட்டிற்காக 2016-17 ஆம ஆண்டில்‌ அனைத்து 
வகையான படிவங்கள்‌ மற்றும்‌ பதிவேடுகள்‌ ஈரோடு மாவட்ட பெண்கள்‌ கூட்டுறவு அச்சகத்திடமிருந்து 
கொள்முதல்‌ செய்யப்பட்டுள்ளது. இதில்‌ ரசீது / படிவம்‌ 1-க்கு ரூ.2.97 வீதம்‌ 7,00,000 ரசீதுகள்‌ 
கொள்முதல்‌ செய்யப்பட்டுள்ளது. 

(2) 2017-18 ஆம்‌ ஆண்டு மாநகராட்சிக்கு தேவையான 100,000 இணையதள கணினி 
ரசீதுகள்‌ தமிழ்நாடு பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்திடமிருந்து 1 ரசீதுக்கு ரூ.1.77 வீதம்‌ கொள்முதல்‌ 
செய்யப்பட்டுள்ளது. 

(3) 1998 ஆம்‌ வருட ஒளிவுமறைவில்லா ஒப்பந்தப்புள்ளி சட்டம்‌ மற்றும்‌ அதற்காக 2000 ஆம்‌ 
ஆண்டில்‌ வெளியிடப்பட்ட விதிகளின்படி ஒப்பந்தப்புள்ளி கோரி அதன்‌ அடிப்படையிலேயே 
ரூ.10,000/- க்கும்‌ மேற்பட்ட தொகைக்கு கொள்முதல்‌ செய்யப்பட வேண்டும்‌. ஆனால்‌ 2016-17 ஆம்‌ 
ஆண்டில்‌ இதுபோன்ற ஒப்பந்தபுள்ளி நடைமுறையை இம்மாநகராட்சி பின்பற்றாமல்‌ நேரிடையாக 
கொள்முதல்‌ செய்யாததால்‌ 1 ரசீதுக்கு (2.97 1.77) ரூ.120 வீதம்‌ 7,00,000 ரசீதுகளுக்கு ரூ.8.40 
இலட்சம்‌ மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. 

(4) மேலும்‌ 2017-18 முதல்‌ 7 இலக்க புதிய கணக்கு முறை (Centralised web based 
Accounting System) நடைமுறைபடுத்தப்பட்டதால்‌, 2016-17 ஆம்‌ ஆண்டின்‌ இறுதியில்‌ நிலுவையாக 
இருந்த 1,00,000 ரசீதுகள்‌ 2017-18-ல்‌ பயன்படுத்த இயலாமல்‌ காலாவதியாகிவிட்டது. இதனால்‌ இந்த 
1,00,000 ரசீதுகள்‌ கொள்முதல்‌ செய்ய வழங்கப்பட்ட தொகை ரூ. 2.97 இலட்சம்‌ (2.97 x 100000) 
மாநகராட்சிக்கு இழப்பாகும்‌. 

(5) இவ்வாறு ஒப்பந்தப்புள்ளி நடைமுறையை பின்பற்றாததாலும்‌, தேவையை சரியாக 
திட்டமிடாததாலும்‌, மாநகராட்சிக்கு மொத்தம்‌ ரூ.11.37 இலட்சம்‌ (8.40 + 2.97) இழப்பு ஏற்பட்டுள்ளது. 


33 


பெறப்பட்ட பதிலுரை: 


இிவ்வ்லுவ்லக ந.க.எண.12801 / pga 18.05,2019 ன வழி தெரிவிக்கப்பட்டது. 
தணிக்கைத்தடைக்குரிய பதிலேதும்‌ பெறப்பட லில்லை. 
2.4.8) திருப்பூர்‌ மாநகராட்சி வருவாய்‌ மற்றும்‌ மூலதன நிதி - நகர்‌ ஊரமைப்பு துறையின்‌ 
உள்கட்டமைப்பு மற்றும்‌ அடிப்படை வசதிகள்‌ திட்டம்‌ - 2014-15ன்‌ கீழ்‌ உயர்மட்ட நடைபாதை 
மேம்பாலம்‌ (Sky Walker) அமைத்தல்‌ பணி - 403 லட்சம்‌ நிதி ஒதுக்கீடு - பணி முற்றுப்‌ பெறவில்லை 
- கைவிடப்பட்ட பணிகள்‌ - நிதி அரசு நிதியில்‌ செலுத்தாமை - பணிக்குரிய பொருட்கள்‌ கொள்முதல்‌ 
பயன்படுத்தாமை . 


பத்தி எண்‌. 40 (கோப்பு எண்‌.328/இ1/2012) /2016-17 


திருப்பூர்‌ மாநகராட்சி பகுதியில்‌ 6 பண்ணரிக்கையிலான உயர்மட்ட நடைபாதைகளை நெரிசல்‌ 
மிகுந்த முக்கியமான சாலைகளில்‌ அமைக்க மன்ற தீர்மானம்‌ எண்‌.321. நாள்‌.28.03.2012ல்‌ ஒப்புதல்‌ 
அளிக்கப்பட்டுள்ளது. இப்பணியினை உள்கட்டமைப்பு மற்றும்‌ அடிப்படை வசதிகள்‌ திட்ட நிதியின்‌ கீழ்‌ 
மேற்கொள்ள அரசு ஆணை எண்‌.609 / நகராட்சி நிர்வாகம்‌ (0) குடிநீர்‌ வழங்கல்‌ துறை (மா.ந, 


நாள்‌.16.12.2013ன்‌ மூலம்‌ அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 


இப்பணிக்கான மதிப்பீடு ரூ.403 இலட்சத்தில்‌ தயாரிக்கப்பட்டு 20.11.2014 அன்று ஒப்பந்த 
புள்ளி கோரப்பட்டது. குறைந்த புள்ளியினை அளித்த திருவாளர்‌ சரவணா கன்ஸ்டாக்ஷன்ஸ்‌ என்ற 
நிறுவனத்திற்கு 08.12.2014 அன்று பணி ஆணை வழங்கப்பட்டு 3 மாத கால அவகாசத்தில்‌ பணி 
(புடிக்க தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விடங்களை தோவு செய்வதற்கு முன்‌ நெடுஞ்சாலைத்‌ 
துறையின்‌ முன்‌ அனுமதி பெற்றிருக்க வேண்டும்‌. அவ்வாறான அனுமதி பெற்றதற்கானஆதாரம்‌ எதும்‌ 


(இல்லை. 


இப்பணியினை மேற்கொள்ளத்‌ தேவையான எஃகு கட்டுமான பொருட்கள்‌ செலவினமாக 
2015-16 ஆம்‌ ஆண்டில்‌ மொத்தம்‌ ரூ.188.05 இலட்சம்‌ மேற்கண்ட நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. 
இவற்றை கொண்டு எந்த பணியும்‌ மேற்கொள்ளவில்லை. இருப்பு கணக்கும்‌ காண்பிக்கவில்லை. 
நாளது தேதிவரை பயன்பாடு மற்றும்‌ கணகாணிப்பின்றி எஃகு இருப்பு உள்ளது. 


குமரா நகர்‌ - அவினாசி ரோடு சந்திப்பு பணிகள்‌, சாலையின்‌ அகலம்‌ கூடுதலாக 
அமைக்கப்படுவதால்‌, இடப்பற்றாக்குறை மற்றும்‌ தொழில்‌ நுட்ப ரீதியாக இங்கு நடைபாதை மேம்பாலம்‌ 
அமைக்க சாத்தியக்‌ கூறுகள்‌ இலலை என்பதால்‌, இதற்கான தொகை ரூ.158 இலட்சத்தை உரிய 
தலைப்பில்‌ செலுத்த மன்றம்‌ தனது தீர்மானம்‌ எண்‌.119/28.08.17ல்‌ ஒப்புதல்‌ அளிக்கப்பட்டுள்ளது. 


34 








—— அக. அண்‌ வு. கட கிண கணை WAP] — mn 


இதனை ஏற்று அரசு அணை எண்‌,509 நகராட்சி நிர்வாகம்‌ (0) குடிநீர்‌ வழங்கல்‌ துறை, 
நாள 14.12.2018ல்‌ அரசு அனுமதித்தது. ஆனால்‌ இத்தொகை ரூ.158 லட்சம்‌ உரிய கலைப்பில்‌ 


பிசலுத்தப்பட வில்லை 


ராக்விபாளையம்‌ சாலை காங்கேயம்‌ சாலை சந்திப்பு நடை மேம்பாலம்‌ செயிண்ட்‌ ஜோசப்‌ 
பொடரிக்‌ பள்ளியின்‌ கிழக்கு எல்லையில்‌ மாற்றி அமைக்க. மன்றம்‌ தனது தீர்மானம்‌ 
எண.104/20.06.2016ல்‌ அனுமதித்தது. இப்பணி நீதிமன்ற வழக்குக்‌ காரணமாக Gami இடத்திற்கு 
மாற்றி அமைக்க மன்ற தீர்மானம்‌ எண்‌.364/06.12.2018ல்‌ முடிவு செய்யப்பட்டு அரசிற்கு கருத்துரு 
அனுப்பும்‌ நிலையில்‌ உள்ளது. 


இப்பணியபினணை மேற்கொள்வதற்கு முன்னரே இதற்கான சாத்திய கூறுகளை Ah TILLS 
ஒப்பந்தம்‌ இறுதி செய்யப்பட்டுள்ளதும்‌. பணி முடிவு பெறாததாலும்‌ ரூ.188.05 இலட்சம்‌ பயனற்ற 
செலவினமாகியுள்ளது. கைளிடப்பட்ட இப்பணிக்குரிய தொகை ரூ158 இலட்சம்‌ உரிய தலைப்பில்‌ 
செலுத்தப்படாமல்‌ உள்ளது எனத்‌ தணிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 


பெறப்பட்ட பதிலுரை: 


இவவலுவலக ௩.க.எண்‌.12801 / நத4/ 16.05.2019 ன்‌ வழி யாந்கராட்சி ஆணைபருக்கு 
தெரிவிக்கப்பட்டது. மொத்தம்‌ 6 பணியில்‌ 4 பணிகள்‌ முன்னேற்றத்தில்‌ உள்ளது எனவும்‌, 2 பணிகள்‌ 
ரத்து செய்யப்பட்டு அதற்குரிய தொகை 158 இலட்சம்‌ உள்கட்டமைப்பு மறறும்‌ அடிப்படை வசதிகள்‌ 


திட்ட. நிதித்‌ தலைப்பில்‌ 22.03.2019 அன்று செலுத்தப்பட்டுள்ளது என்ற பதில்‌ அளிக்கப்பட்ட து. 


2.4.9] ஈரோடு மாநகராட்சி 2016-17 தணிக்கை - புதிய ஜவுளி வணிக வளாகம்‌ கட்டப்பட்டு 
சொத்துவரி மற்றும்‌ காலிமனை வரி நிர்ணயம்‌ செய்ததில்‌ குறைபாடு - மொத்த காலியிடத்திற்கும்‌ வரி 
நிர்ணயம்‌ செய்யாமல்‌ சுமார்‌ பாதியளவு காலிமனைக்கும்‌ மட்டும்‌ வரி நிர்ணயம்‌ செய்ததால்‌ இழப்பு 
மற்றும்‌ சொத்துவரி நிர்ணயத்தில்‌ “க” மண்டல அடிப்படை மதிப்பிற்கு நிர்ணயம்‌ செய்யாமல்‌ 
“எ” மண்டல மதிப்பில்‌ சொத்துவரி நிர்ணயம்‌ செய்ததால்‌ இழப்பு ரூ.20.30 இலட்சம்‌. 

பத்தி எண்‌. 17/2016-17 


ஈரோடு மாநகராட்சியில்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ சொத்துவரி நிர்ணயம்‌ செய்த கோப்பினை 
தணிக்கையில்‌ சரிபார்த்தபோது, தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி கட்டப்பட்டுள்ள புதிய ஜவுளி வணிக 
வளாகத்திற்கு (Erode Textile Mall Ltd} சகாலிமனை வரி மற்றும்‌ சொத்துவரி குறைவாக நிர்ணயம்‌ 


செய்யப்பட்டுள்ளது 


15 


அ) காலிமனன்‌ குறைவாக நிர்ணயம்‌ செய்தது 


பெருந்துறை சார்பதிவாளர்‌. நயயலசு பத்திர பதிவு எண.3530 நாள.13.07.2019-ன படி 
இவ்வளாகம்‌ அமைந்துள்ள நிலத்தின்‌ பரப்பளவு 14.69 ஏக்கா அல்லது 6,39,896 சத;ரடி ஆகும்‌. கோப்பு 
எண்‌.து1/13170/2016 நாள்‌.13.07.2016-ன படி மேற்படி காலியிடத்திற்கு ஒரு சதுரடிக்கு ரூ.0.20 வீதம்‌ 
காலிமனை வரி 13 அரையாண்டுகளுக்கு வசூலிக்கப்பட வேண்டும்‌. ஆனால்‌ 305240 சதுரடி 
காலிமனைக்கு மட்டுமே காவிபிட வரி வரூலிக்கப்பட்டுள்ளது. எஞ்சிய (639896 305240) 3.346556 
சதுரடி காலியிடம்‌ வரி விதிக்கப்படாமல்‌ விடுப்பட்டுள்ளது. என்வே இதற்கான காலியிட வரி 
நூலகவரி உட்பட) ஒரு அரையாணடிற்கு ரூ.738624/- வீதம்‌ 13 அரையாண்டுகளுக்கு 
ரூ.9.57 இலட்சம்‌ மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இழப்பு விவரம்‌ தொடர்புடைய பத்தியில்‌ 
முழுமையாக  அளிக்கப்பட்டுள்ளது. இத்தொகை வகூலிக்கப்பட்டு விவரம்‌ தணிக்கைக்கு 


கெரினிக்கப்பட வேண்டும்‌. 


ஆ A மண்டல அடிப்படை மதிப்பில்‌ சொத்துவரி நிர்ணயம்‌ செய்யாமல்‌ C மண்டல மதிப்பில்‌ 


நிரணாபம்‌ செய்தல்‌ 


ஈரோடு ஜவுளி வணிக வளாகம்‌ (Erode Textile Mall Limited) என்ற இந்த பலமாடி கட்டடம்‌ 
எழு தளங்களில்‌ மொத்தம்‌ 113,760 சதுரடி பரப்பளவில்‌ அமைந்துள்ளது. இக்கட்டடம்‌ தேசிய 
நெடுஞ்சாலையை ஒட்டி கட்டப்பட்டுள்ளது. இக்கட்டடம்‌ முக்கிய பற்றும்‌ பிரதான சாலைகளை 
இணைக்கும்‌ பேருந்து வழி தட சாலையில்‌ உள்ளது. அரசாணை எண.151 நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ 
சூடிநீர்‌ வழங்கல்‌ துறை நாள்‌.20.08.2009 மற்றும்‌ நகராட்சி நிர்வாக இயக்குநரின்‌ சுற்றறிக்கை 
எண்‌.41802/2009/ஆர்‌-1, நாள்‌.19.03.2010-ன்‌ படி மேலே குறிப்பிட்ட சூழலில்‌ அமைந்துள்ள 
இவ்வளாகத்தை A மண்டல அடிப்படை மதிப்பில்‌ அதா. ரு சதுூடிக்கு r 0.20 உகும்‌ சொத்துவரி 


நிர்ணயத்திற்குட்படுத்த வேண்டும்‌. 


இதன்படி இன்வளாகத்திற்கு A மண்டல அடிப்படை மதிப்பில்‌ 16.02.2017-ல்‌ சொத்துவரி 
நிர்ணயம்‌ பெற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்‌ பின்னார்‌ C மண்டல அடிப்படை மதிப்பில்‌ அதாவது ஒரு 
சதுூடிக்கு ரூ.0.16/- வீதம்‌ 03,03.2017-ல்‌ சொத்துவரி நிர்ணயம்‌ மாற்றப்பட்டுள்ளது. 
இதனால்‌ 2016-17 இரண்டாம்‌ அரையாண்டு முதல 2017-18 இரண்டாம்‌ அரையாண்டு முடிய மூன்று 
அரையாண்டுகளுக்கு மொத்தம்‌ ரூ.10.73 இலட்சம்‌ மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இது 
குறித்த விவாம்‌ தொடாபுடைய பத்தியில்‌ முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. என்வே சொத்துவரி 
மாறுறியமைக்கப்பட்டு இழப்பு ரூ.10.73 இலட்சம்‌ வசூலிக்கப்பட்டு விவரம்‌ தணிக்கைக்கு கெரிவிக்க 


மவண்டும்‌. 


46 


சுருக்கம்‌ 


புத்தி அ - ம. 9.57 இலட்சம்‌ 
பத்தி ஆ — 2.10.73 [இலட்சம்‌ 
மொத்தம்‌ - ரூ.20.30 இலட்சம்‌ 


பெறப்பட்ட பதிலுரை: 
பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை 


2.4.10 மதுரை மாநகராடசி 2016-17 தணிக்கை - மூன்றாண்டு குத்தகை இனங்களை 
நீட்டிக்கும்போது புதுப்பித்தல்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்படாதது மற்றும்‌ ஒன்பது ஆண்டுகள்‌ முடிவில்‌ 
அங்காடி மதிப்பின்‌ அடிப்படையிலான குத்தகை தொகை நிர்ணயம்‌ செய்யப்படாதது - இழப்பு 
ரூ.28.49 இலட்சம்‌. 


(மைய அலுவலக பத்தி எண்‌.22) /2018-17 


(அ (Ü அரசாணை எண.2 நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை, 
நாள்‌.03.07.2007 பத்தி 4(14)-ன்‌ படி முன்றாண்டுகளுக்கு ஒரு முறை பழைய குத்தகைதாரருக்கே 
குத்தகையை நீட்டிக்கும்‌ நேர்வில்‌ கீழ்காணுமாறு கலம்‌ 3-ல்‌ குறிப்பிடுகின்ற புதுப்பித்தல்‌ கட்டணம்‌ 


வகுலிக்கப்பட வேண்டும்‌. 


வசூலிக்கப்பட 
வேண்டிய 
புதுப்பித்தல்‌ 
கட்டணம்‌ 


கடையின்‌ பரப்பளவு 
(சதுரடியில்‌) 


(ரூபாயில்‌) 


100 மேல்‌ 499 முடிய 1000/- 1346 13,46,000 


500 முதல்‌ 1000 முடிய 30,000 





119-3—8a 


ஆனால்‌ மதுர மாநகராட்சிக்கு சொந்தமான மேற்படி 3389 கடைகள்‌ / நிலங்களின்‌ 
மூன்றாண்டுகள்‌ குத்தகையை நீட்டிக்கும்‌ போது இந்த புதுப்பித்தல்‌ கட்டணம்‌ வசூலிக்கப்படாததால்‌ 
மேலை கலம்‌ 5-ல்‌ சுட்டியவாறு ரூ.24.39 இலட்சம்‌ மதுரை மாநகராட்சிக்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. 

(3) (2) மேற்படி மொத்த 3389 குத்தகை இனங்களுக்கும்‌ 9 ஆண்டுகள்‌ முடிவில்‌ மேலே 
சுட்டப்பட்ட அரசாணை மற்றும்‌ மாமன்ற தீர்மானம்‌ 185 / நாள்‌.11.08.2007-ன படி அங்காடி மதிப்பில்‌ 
குத்தலை தொகை நாணயம்‌ மேற்கொண்டு அதன அடிப்படையில்‌ வசூலிக்கப்படாததால்‌ 
மாநகராட்சிக்கு வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 

(ஆ) மேலும்‌ மதுரை மத்திய காய்கறி அங்காடியில்‌ உள்ள 604 கடைகள்‌ 2010 ஆம்‌ ஆண்டில்‌ 
குத்தகைக்கு விடப்பட்டு 2016 அம்‌ ஆண்டில்‌ 8 ஆண்டுகள்‌ முடிவடைந்த நிலையில்‌ பழைய 
குத்தகைதாரர்களுக்கே நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஆனால்‌ அவர்களிடமிருந்து மேலே 
குறிப்பிட்டுள்ள அரசாணையில்‌ தெரிவித்துள்ளவாறு புதுப்பித்தல்‌ கட்டணம்‌ வரூலிக்கப்படவில்லை. 
இதனால கீழ்காணுமாறு ரூ.4.10 இலட்சம்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 


வசூலிக்கப்பட 


கடையின்‌ பரப்பளவு வேண்டிய 


(சதூடியில்‌) கட்டணம்‌ 
(ரூபாயில்‌) 


கற்ப பனை டன சன உட்ப 
எ ப ணை | [௯ 
அ ணை | 


இழப்பு 
(இலட்சத்தில்‌) 








பெறப்பட்ட பதிலுரை: 


பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை 


38 


3.1 அரசியலமைப்பு சட்டத்தின்‌ 74வது திருத்தம்‌, நகர்புற உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு 
அரசியலமைப்பு சட்டப்படியான தகுதி நிலையை அளித்து சீரான அமைப்பு, காலமுறைப்படியான 
தோதல்‌, நிகிக்குழுவின்‌ மூலம்‌ முறையான நிதி ஒதுக்கீடுகள்‌ போன்றவற்றை கொண்ட ஓர்‌ அமைப்பை 
ஏற்படுத்தியது. அவை சுதந்திரமாக செயல்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளாக செயபைட 
அதிகாரங்களையும்‌ பொறுப்புகளையும்‌ மாநில அரசு உருவாக்கி அளித்துள்ளது. இவை தமிழ்நாடு 
நகராட்சிகள்‌ சட்டம்‌ 1920-ல்‌ உரிய திருத்துங்கள்‌ மேற்கொள்ளப்பட்டு இந்திய அரசியலமைப்பு 
சட்டத்தின்‌ 12 வது அட்டவணையில்‌ பட்டியலிடப்பட்ட பொருட்கூறுகளை பொருளாதார வளர்ச்சி 


மற்றும்‌ சமூக நிதிக்கான திட்டங்களை செயல்படுத்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 


3.2 மாநிலம்‌ சார்ந்த பொது விவரங்கள்‌ 

இந்தியாவில்‌ மிகவும்‌ நகரங்கள்‌ அடங்கிய மாநிலமாக தமிழகம்‌ திகழ்கிறது. 2011 ஆம ஆண்டு 
மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்‌ படி, தமிழ்நாட்டின்‌ மொத்த மச்கள்‌ தொகையில்‌ (7.21 கோடி) 
3.49 கோடி மக்கள்‌ நகரங்களில்‌ வாழ்கின்றனர்‌. இது மாநிலத்தின்‌ பொத்த மக்கள்‌ தொகையில்‌ 
48.40 விழுக்காடாகும்‌. மாநிலத்தின்‌ பொதுவான விவரங்கள்‌ வருமாறு 


2011 மக்கள்‌ தொகை கணக்கின்படி 


மக்கள தொகை 7.21 கோடி 


நகர்புற மக்கள்‌ தொகை 48.40 விழுக்காடு 


நகாபுற உள்ளாட்சி அமைப்புகளின்‌ 


எனாணிககை 


— 





39 


3.3 மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள்‌ தொகை விவரம்‌ (2010 
2011 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தம்‌ 124 நகராட்சிகளில்‌ 
27,72,010 குடியிருப்புகள்‌ உள்ளன. இவற்றில்‌ மொத்தம்‌ 1,07,84.507 மக்கள்‌ வசிக்கின்றனர்‌. 


இதில்‌ ஆண்கள்‌ 53,81437, பெண்கள்‌ 54,13,070 பேர்கள்‌ உள்ளனர்‌ 
3.4 | ' 





நகர்புற உள்ளாட்சி அமைப்புகள்‌, அவற்றின்‌ வருவாயின்‌ அடிப்படையில்‌ தமிழ்நாடு அரசால்‌ 


அட்டவணை 1.2-ல்‌ உள்ளவாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 


நகாபுற உள்ளாட்சி . 
. ட லை ண்டு வருவாய்‌ 













தேர்வு நிலை 6 கோடிக்கு மேல்‌ 50 
10 கோடிக்குள்‌ 
முதல்‌ நிலை 4 கோடிக்கு மேல்‌ 33 
6 கோடிக்குள்‌ 
| Deo சோத்த 8 | 
| ப A | 


ஆதாரம்‌ - அரசு ஆணை (நிலை) எண்‌.238 / நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ (ந.நி 5) துறை 
நாள்‌.02.12.2008 மற்றும்‌ அரசு ஆணை (நிலை எண்‌.154 / நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ 
(ந.நி 5) துறை mrar, 09.08.2010 





3.5 நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளின்‌ நிர்வாக கட்டமைப்பு 


தமிழ்நாட்டிலுள்ள நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகிக்கும்‌ நிர்வாக கட்டமைப்பு 


40 


தன்மை செயலாளர்‌ நகராட்சி நிர்வாகம்‌ மற்றம்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை 

















Y o — ப ப பட _ t -~ 
அடணையர்‌ செக்க! x . நகராட்சி நாவாக | | பே ரராட்சிகளின்‌ 
* | 
[DITi en ச்‌! | ஆடைப்‌ x அயக்குநா 
| i i = . . l 
| (நும்வாக கட்டுப்பாடு) | x (வாம d U (Pin  ' (நிர ராக கட்‌ டிப்பாடு) x 
ட _— | | ப + ப பட. பட ப்ப 
. ர ன... + 
| | _ ——— FTZW.. - ண — — ` h 
பர உ + 1 t 
இ ர்ந்தெடுக்கப்பா டட : ்‌ 1 | சக 
adh ih | மாநகராட்சி ராட்சி x பாட்ட | பேரூராட்சிகள்‌ 
மாநகராட்சி பனறம்‌ x ஆணையர்‌ SUES l பர்வ i ஆட்சியர்‌ x குனி x 
| ' | ்‌ Se 
-.— | L ட ப | . | _ _ `: | 
| IL வ . 
. , ண்‌ ° இயக்குநர்‌... 
| 
| ' ஐயக்முடாா்‌ T 
— — _—AW O 
TRET e த யல்‌ 


— a r.  [ — 





; டு 
Ë 


a F 
ETL அலு 


ke . — — —- 
— mi 


| மன்றம்‌ 
| | . 
| | ஆவா] பா 





னான 
பேரூராட்சி : 


| 
— ப ப ப அ பட 


தோரந்தெடுக்கப்பட்ட மன்றம்‌ 





நகராட்சி! மன்றம்‌ 


—  -JX——— > ə>—,a- r 


6 செயல்பாடுகள்‌ பகிர்வு 


அரசியலமைப்பு சட்டத்தின்‌ பன்னிரெண்டாவது இட்டவனணயில்‌ பட்டியலிடப்பட்ட 
18 செயல்பாடுகளுடன்‌ பேரூராட சிக்கு 12 செயல்பாடுகளும்‌ நகராட்சிகள்‌ மற்றும்‌ மாநகராட்சிகளுக்கு 
17 செயல்பாடுகளும்‌ குயணைப்புப்‌ பணிகள்‌ நீங்கலாக) இதுவரை பொறுப்புரிமை பகிர்வு 
செய்யப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சிக்கு. 13 செயல்பாடுகள்‌. மட்டுமே பகிர்வு 
செய்யப்பட்டுள்ளன. இவற்றுள்‌ குடிநீர்‌ வழங்கும்‌ பணியினை சென்னை பெருநகர குடிநீர்‌ வாரங்கல்‌ 


மற்றும்‌ கழிவு நீர்‌ அகற்றும்‌ வாரியம்‌ மேற்கொள்கிறது. 
3.7 பரவலாக்கப்பட்ட திட்டமிடல்‌ 


1994 ஆம்‌ ஆடு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ பிரிவு 241 (/-ள்‌ படி ஒவ்வொரு 
பாவா படத்திற்கும்‌ மாவட்ட திட்டக்குழு ஏற்படுத்த வகை செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில்‌ 
உள்ள 32 மாவட்டங்களில்‌ சென்னை மாவட்டம்‌ நீங்கலாக 31 மாவட்டங்களில்‌ மாவட்ட திட்டக்குழு 
தமிழ்நாடு அரசு அமைத்துள்ளது. இத்திட்டக்குழு மாவட்டத்தில்‌ உள்ள மூன்றடுக்கு ஊராட்சி 
அமைப்பின்‌ திட்டங்களையும்‌ நகராட்சி மற்றும்‌ பேரூராட்சிகளின்‌ திட்டங்களையும்‌ ஒருங்கிணைத்து 


பாவட்ட முழுமைக்கும்‌ திட்டத்தை தயாரிக்கும்‌ 


இக்குழுவிற்கு மாவட்ட சளராட்சியின்‌ தலைவர்‌ தலைவராகவும்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ 
துணைத்‌ தலைவராகவும்‌ உள்ளனர்‌. பாராகரமன்ற உறுப்பினர்கள்‌, சட்டமன்ற உறுப்பினர்கள்‌ மற்றும்‌ 
உள்ளாட்சி அமைப்பின்‌ பிரதிநிதிகள்‌ இக்குழுவின்‌ உறுப்பினர்களாக நியமிக்கப்படுகின்றனர்‌. 
3.8 மீதான விவரக்‌ ப்புகள்‌ 
நகாபுற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான நிதிவரவு 

நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளின்‌ பெரும்பகுதி நிதி ஆதாரம்‌ மத்திய மற்றும்‌ மாநில 
நிதிக்குமழுக்களின்‌ மான்யஙகள்‌, மத்திய அரசு வழங்கும்‌ திட்டங்களுக்கான மானியங்கள்‌, 
மாநில அரசின்‌ மான்யம்‌ சொந்த வருவாய்‌, ஒப்படைக்கப்பட்ட வருவாய்‌ மத்திய, மாநில அரசுகள்‌ 
மற்றும்‌ நிதி நிறுவனங்களி டமிருந்து பெற்ற கடன்கள்‌ ஆகியவற்றைக்‌ கொ.ன்டுள்ளது. 
3.9 நகராட்சிகளின்‌ 2016-17 வரவு செலவு விவரம்‌ 

தமிழ்நாட்டிலுள்ள 124 நகராட்சிகளின்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டு தொகுக்கப்பட்ட 
கணக்குகளின்படி அதன்‌ வரவு-செலவு மற்றும்‌ சொத்துகள்‌ மற்றும்‌ பொறுப்புகள்‌ விவாம்‌ பின்வருமாறு 


உள்ளன 


42 


வரவு மற்றும்‌ செலவு - 2016-17 


டை [உ | = | — 


.19 
1 
வட்டி 

— 
maa 
















மாநில பகிர்வு நிதி 


கடன்கள்‌ 





இதரவை 60105 
பற்றாக்குறை 54491.40 
297769.99 | மொத்த செலவினம்‌ 297769.99 


சொத்துக்கள்‌ மற்றும்‌ பொறுப்புகள்‌ விவரம்‌ 


மொத்த வரவினம்‌ 


சொத்துக்கள்‌ 
தொகை 


சொத்துக்கள்‌ 
(ரூ. லட்சத்தில்‌) 


நிலையான சொத்துக்கள்‌ 1321260.33 
ரொக்கம்‌ மற்றும்‌ வங்கியிருப்பு 16572239 
க்‌ 


வரி மற்றும்‌ வரியில்லா இனங்கள்‌ வசூவிக்க 
வேண்டியலவ 

பணியாளர்‌ முன்பணம்‌ 
பண்‌ 
பெறப்பட வேண்டிய மான்யம்‌ 
பெறப்பட வேண்டிய கடன்கள்‌ 
பு 
ட 





43 


4191-7 


பொறுப்புகள்‌ 











தொளை 






பொறுப்புகள்‌ 


(ரூ. லட்சத்தில்‌) 


Ga wama; 
ணப பவ அபபட [| 
பபப னை கடப்ப 
[னை டட 
Ls கடட ப 
ன ணை... ரட்ட. 


2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மொத்த வரவினத்தில்‌ மூலதன செலவினம்‌ 17.65% விழுக்காடும்‌ 















வருவாய்‌ செலவினம்‌ 65,56% விழுக்காடும்‌ ஆக இருந்தன. 

தணிக்கை ஆண்டின்‌ முடிவில்‌ வசூலிக்கப்படவேண்டிய வரி மற்றும்‌ வரியில்லா இனங்கள்‌ 
ரூ.79714.08 இலட்சங்கள்‌ உள்ளன. உரிய வழிமுறைகளை பின்பற்றி வசூல்‌ இனத்தில்‌ முனைப்பு 
காட்டாமையே இதற்கு காரணமாகும்‌. விடுதலின்றி வரி இனங்கள்‌ வசூலிக்கப்பட்டால்‌ 
நகராட்சிகளின்‌ சொந்த வருவாய பெருகுவதுடன்‌ காலங்கடந்த வரி இனமாகுவதும்‌ தள்ளுபடி 
செய்வதும்‌ தவிர்க்கப்படலாம்‌. வசூலில்‌ முனைப்பு காண்பித்தால்‌ மக்களுக்கு சேவை அளிப்பதில்‌ 
முன்னேற்றம்‌ ஏற்படும்‌ என தணிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. அதே போன்று முன்பணம்‌ 
தலைப்பில்‌ உள்ள ரூ.222490.27 இலட்சங்கள்‌ உரிய காலவரைக்குள்‌ வசூலிக்க நடவடிக்கை 
எடுக்காவிட்டால்‌ சட்டப்படியாக வசூலிக்கும்‌ நிலை எழாமல்‌ போகும்‌. மேலும்‌ நகராட்சிகளுக்கு 
வருவாய்‌ இழப்பு ஏற்படும்‌. எனவே முன்பணத்தை அவை காலாவதியாகுவதற்கு முன்‌ வசூலிப்பதற்கு 


நடவடிக்கை மேற்கொள்ளப்படவேண்டும்‌ என தணிக்கையில்‌ கட்டிக்காட்டப்படுகிறது. 


44 


3.10 கணக்குப்பதிவு ஏற்பாடு 
310.1 நகர்புற உள்ளாட்சி அமைப்புகள்‌ பராமரிக்கும்‌ கணக்குகள்‌ 
சென்னை மாநகராட்சி நீங்கலாக 11 மாநகராட்சிகள்‌ மற்றும்‌ 124 நகராட்சிகளிலும்‌ பின்வரும்‌ 
கணக்குகள்‌ பராமரிக்கப்படுகின்றன. 
உ வருவாப்‌ நிதி மற்றும்‌ மூலதன நிதி 
உ குடிநீர்‌ வழங்கல்‌ மற்றும்‌ வடிகால்‌ நிதி 
க தொடக்க கலவி நிதி 
3.10.2 களாக்குப்பதிவின்‌ கட்டமைப்பு 
நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளில்‌ இயல்பாக சேர்த்தல்‌ அடிப்படையிலான கணக்கு 
னவப்புமுறை பின்பற்றப்படுகிறது. தமிழ்நாடு மாநிலம்‌ மாநில கணக்கு வைப்புக்‌ கையேட்டினைப்‌ 
பின்பற்றியது. தேசிய நகராட்சி கணக்கு வைப்புக்‌ கையேடு அறிமுகமானதால்‌ தமிழ்நாட்டிலுள்ள 
நகர்புற உள்ளாட்சி அமைப்புகளின்‌ தேவைக்கேற்ப, தேசிய நகராட்சி கணக்கு வைப்புக்‌ கையேடு 
வகுத்த நெறிமுறைகளைக்‌ கொண்ட ஒரு புதிய கணக்கு வைப்புக்‌ கையேட்டினைத்‌ தயாரிக்கும்‌ 
நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு துவக்கியது. புதுப்பிக்கப்பட்ட நகராட்சி கணக்கு வைப்புக்‌ கையேடு 
மற்றும்‌ நகராட்சி வரவு செலவு திட்டக்‌ கையேடு ஆகியவற்றினை தமிழ்நாடு அரசு அங்கீகரித்து 
2013-14 முதல்‌ இக்கையேட்டினை பின்பற்றி கணக்குகளைத்‌ தொகுக்குமாறு அனைத்து நகர்புற 
உள்ளாட்சி அமைப்புகளுக்கும்‌ உத்தரவிட்டது. 
புதிய குறியிட்டு அமைப்பின்படி கணக்கு வைப்பு மென்பொருள்‌ உருவாக்கும்‌ பணி 
மேற்கொள்ளப்பட்டு 2016-17 ஆம்‌ ஆண்டு முதல்‌ அனைத்து நகராட்சிகளிலும்‌ அமுல்படுத்தப்பட்டு 
கணக்குகள்‌ தயாரிக்கப்பட்டுள்ளன. 
3.11 தணிக்கை ஏற்பாடுகள்‌ 
நகர்புற உள்ளாட்சி மற்றும்‌ ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின்‌ மீதான தணிக்கை உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கை இயக்குநர்‌ அவர்களால்‌ மேற்கொள்ள கீழ்காணும்‌ சட்டங்களின்‌ பிரிவுகள்‌ மற்றும்‌ 


அரசு ஆணைகளில்‌ வழிவகை செயயப்பட்டுள்ளது. 


45 


119-3—3a 


1. பெருநகர 

சென்னை மாநகராட்சி 

சட்டம்‌ 1919 பிரிவு 140 

மாநகராட்சிகள்‌ 2, இதர மாநகராட்சிகள்‌ 
சம்பந்தப்பட்ட 

மாநகராட்சிகளின்‌ சட்டம்‌ 

பிரிவு 171 

தமிழ்நாடு மாவட்ட 

நகராட்சிகள்‌ நகராட்சிகள்‌ சட்டம்‌ 1920 
பிரிவு 122 


அரசு ஆணை நிலை) எண்‌.93 
நிதி நாள்‌.28.03.2003 


அரசு ஆணை நிலை) எண்‌.93 
நிதி நாள்‌.28.03.2003 


அரசு ஆணை (நிலை) என்‌.1155 


/ உள்ளாட்சித்‌ துறை 
நான்‌.11.06.1952 


சி ! தமிழ்நாடு மாவட்ட ஊராட்சிகள்‌ 
சட்டம்‌ 1920 பிரிவு 122 


பேரூராட்‌ 





3.12 கணக்குகள்‌ தயாரித்து அளித்தல்‌ 

நான்காவது மாநில நிதிக்குழுவின்‌ பரிந்துரைகளை ஏற்கையில்‌ தமிழ்நாடு அரசு 
எடுத்த முடிவின்‌ படி நகர்புற உள்ளாட்சி அமைப்புசுள்‌ தமது ஆண்டு கணக்குகளை நிதியாண்டு 
முடிகிற மூன்று மாதங்களுக்குள்‌ இறுதி செய்ய வேண்டும்‌. உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை 
சட்டம்‌ 2014 பிரிவு 7 ()-ன்‌ படி ஒரு நிதி ஆண்டு முடிவுற்ற மூன்று மாதங்களுக்குள்‌ அவ்வாண்டின்‌ 
கணக்குகளை முடித்து சமர்ப்பிக்க வேண்டும்‌. 
3.1 கணிக்கை நிலுவை 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ அனைத்து உள்ளாட்சி நிறுவனங்களின்‌ ஆண்டு கணக்குகளும்‌ 
பெறப்பட்டு நிலுவையின்றி தணிக்கை முடிக்கப்பட்டுள்ளது. 
913.1 தணிக்கை கட்டணம்‌ 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ 124 நகராட்சிகளின்‌ தஎரிக்கை முடிக்கப்பட்டு தணிக்கை 
மேற்கொண்டதற்கான தணிக்கை கட்டணமாக ரூ.174.08 இலட்சம்‌ கணக்கிடப்பட்டுள்ளது. இதனை 
அரசு நிதியில்‌ செலுத்தப்படவேண்டும்‌ என சுட்டிக்காட்டப்படுகிறது. 
314 தணிக்கையில்‌ கண்டறியப்பட்ட குறைபாடுகள்‌ 

2016-1? ஆம்‌ ஆணடிற்கான தணிக்கை மேற்படி 124 நகராட்சிகளில்‌ மேற்கொண்ட போது, 
கண்டறியப்பட்ட குறைபாடுகளில்‌ ஒரு சிலவற்றை மட்டும்‌ 2014 ஆம்‌ வரூட உள்ளாட்சி நிதி 
தணிக்கைச்‌ சட்டப்‌ பிரிவு 20-ன்‌ படி அரசின்‌ கவனத்திற்கு கொண்டு வரும்‌ பொருட்டு பின்வருமாறு 
தொகுத்து அளிக்கப்படுகிறது. 

46 


3444 நாமக்சுல்‌ மாவட்டம்‌ இராசிபுரம்‌ நகராட்சி -குடிநீர்‌ வழங்கல்‌ மற்றும்‌ வடிகால்‌ நிதி - திருத்தம்‌ 
செய்யப்பட்ட குடிநீர்த்‌ திட்ட உப விதிகளின்படி குடிநீர்க்‌ கட்டண வைப்புத்‌ தொகை வீட்டு 
உபயோகத்திற்கு ரூ.3000/- த்திலிருந்து ர.5000- ஆகவும்‌, வணிக உபயோகத்திற்கு 
ரூ.7000/- த்திலிருந்து ரூ.10000/- ஆகவும்‌ உயர்த்தப்பட்டது. பழைய குடிநீர்‌ இணைப்புகளுக்கு 
வேறுபாட்டு வைப்புத்தொகை வசூலிக்கப்படாதது - குறைபாடு இழப்பு ரூ.191.33 இலட்சம்‌ உடன்‌ 
வசூலிக்கப்பட வேண்டும்‌. 
பத்தி எண்‌.16/2016-17 

உள்ளாட்சித்துறை அறிக்கை கடித எண்‌.4226 /2013 இ2, நாள்‌ 13.41.2014 ன படி இராசிபுரம்‌ 
நகராட்சி குடிநீர்த்‌ திட்ட உப விதிகள்‌ 8இ) -ன்படி பின்வரும்‌ விபரப்படி குடிநீர்க்‌ கட்டண 


வைப்புத்தொகை உயாத்தப்பட்டுள்ளது. 


e 


மேலும்‌, இதில்‌ ஏற்கனவே உள்ள குழாய்‌ இணைப்புகளுக்கு ஆறு மாத காலத்திற்குள்‌ கூடுதல்‌ 
வைப்புத்‌ தொகையை செறுத்த வேண்டும்‌ எனத்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


திருத்தம்‌ செய்யப்பட்ட 
வைப்புத்தொகை 


பழைய வைப்புத்‌ 















தொகை 






ஆனால்‌, இத்தொகைகள்‌ வசூலிக்கப்பட்ட விபரம்‌ அளிக்கப்படவில்லை. எனவே, உடன்‌ விபரம்‌ 
அளிக்கப்பட வேண்டும்‌ அல்லது இழப்புத்தொகை ரூ.1,91,35,000/- வசூலிக்கப்பட வேணடும்‌. 


2015-16 வணையள்ள ர்‌ புகள்‌ 






18676000 
459000 : 
19135000 


47 


பெறப்பட்ட பதிலுரை 

இவ்வலுவலக ந.க.எண்‌.12801 / நத&/ 16.05.2019 ன்‌ வழி  நகராட்சிகளின்‌ நிர்வாக 
ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. இராசிபுரம்‌ நகராட்சி ஆணையர்‌ 
தனது ந.க.எண்‌ 52 / 17 / 5 / நாள்‌ 27.032019 ன்‌ வழி உள்ளாட்சி நிதித்துறை 
உதவி இயக்குநர்‌ நாமக்கல்‌ மாவட்டத்திற்கு அளித்துள்ள பதிலுரையில்‌ 25,03.2019 வரை 
ரூ.20,96,500/- வசூலிக்கப்பட்டுள்ளது எனவும்‌ மீதமுள்ள ரூ.1,70,38,500 /- ௪) வசூலிக்க தொடர்‌ 
நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்ற இடைக்கால பதில்‌ அளித்துள்ளார்‌. 


314.2) தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - கும்பகோணம்‌ நகராட்சி - 48உட்கட்டமைப்பு நிரவல்‌ நிதி (IGFE) 
பழவந்தான்‌ கட்டளை வாய்க்கால்‌ மற்றும்‌ உள்ளூர்‌ வாய்க்கால்‌ தூர்வாரும்‌ பணி - பணி 
முற்றுபெறாமை-தொகை அதிகமாக தீர்வு செய்தது- நிதி இழப்பு ரூ.29.73 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.20/2016-17 
கும்பகோணம்‌ நகராட்சியில்‌ பழவந்தான்‌ கட்டளை வாய்க்கால்‌ கார்வாருதல்‌ பணி 
ரூ.40 இலட்சத்தில்‌ மதிப்பீடு செய்யப்பட்டு ஒப்பந்ததாரர்‌ திரு.இராஜேந்திரன்‌ என்பவருக்கு 
15.12.2015 அன்று பணி ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இப்பணியானது 5125 மீட்டர்‌ நீளத்தில்‌ 33844 
கன மீட்டா அளவிற்கு தூர்வார உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்பணியில்‌ 10520 கனமீட்டருக்கு மட்டுமே 
பணி மேற்கொள்ளப்பட்டு பின்னர்‌ எந்த முன்னேற்றமும்‌ இன்றி இன்று வரை உள்ளது காணப்படுகிறது. 
இப்பணிக்கு பகுதித்‌ தொகையாக ரூ.2761 இலட்சம்‌ வழங்கப்பட்டுள்ளது. பணி 
முடிக்கப்பட்டதோ 30% மட்டுமே. மிகையாக ரூ.15.18 இலட்சம்‌ (40,00,000 / 33644 x 10520 க.மீ = 
12,43,352/- (12.43 இலட்சம்‌) ) வழங்கப்பட்டது மட்டுமின்றி அத்தியாவசியான பணி முடிக்கப்படாமல்‌ 
உள்ளதும்‌ எந்த நோக்கத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதோ அந்த நோக்கம்‌ நிறைவேறவில்லை 
எனத்‌ தணிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. 
பத்தி எண்‌.21/2016-17 


மேற்கண்ட பணி போன்றே உள்ளூர்‌ வாய்க்கால்கள்‌ ரூ.40 இலட்சம்‌ மதிப்பீட்டில்‌ தூர்வார 
ஒப்பந்ததாரர்‌ திரு.செல்வராஜ்‌ என்பவருக்கு 15.12.2015 அன்று வேலை ஆணை வழங்கப்பட்டுள்ளது. 

3500 மீட்டா நீளத்தில்‌ 31490 கனமீட்டர்‌ தூர்வார வேண்டிய பணியில்‌ 6556.83 கனமீட்டர்‌ பணி 
மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளது. ஆனால்‌ தொகை ரூ.22.88 இலட்சம்‌ வழங்கப்பட்டு முன்னேற்றும்‌ 
இல்லாமல்‌ உள்ளது. மிகையாக ரூ.14.55 இலட்சம்‌ (40,00,000 / 31490 x 6556.83 க.மீ -832878) 


உழங்கப்பட்டுள்ளது காணப்பட்டது. 


48 


இவ்விரு பணிகளிலும்‌ மிகையாக வழங்கப்பட்டுள்ள தொகை ரூ.29.73 இலட்சம்‌ 
வசூலிக்கப்பட வேண்டும்‌. 
தணிக்கைக்‌ குறிப்புரை :- பதிலேதும்‌ பெறப்படவில்லை 
3.14.3) திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ - ஆவடி சிறப்பு நிலை பெரு நகராட்சி - ஜவகாலால்‌ நேரு 
புனாமைப்புத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ புதை வடிகால்‌ திட்டம்‌ (Under — ground sewerage) 2008-ல்‌ 
ஆரம்பிக்கப்பட்டது - 7 வருடங்கள்‌ கடந்த பின்னரும்‌ பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாதது - 
நோக்கம்‌ நிறைவேறவில்லை. 
பத்தி எண்‌.12/2016-17 

ஆவடி நகராட்சி 20,111970-ல நகரியமாக தோற்றுவிக்கப்பட்டு, 1993-ல்‌ நகராட்சியாக 
உயர்த்தப்பட்டது. தற்போது சிறப்பு நிலை நகராட்சியாக செயல்பட்டு வருகிறது. குந்நகராட்சியின்‌ 
மொத்த பரப்பளவு 65 சதுர கிலோ மீட்டர்‌ ஆகும்‌. 2011 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகை 
கணக்கெடுப்பின்படி இந்நகராட்சியின்‌ மக்கள்‌ தொகை 344701 ஆகும்‌. இந்நகரம்‌ 9 வருவாய்‌ 
கிராமங்களையும்‌, 48 வார்டுகளையும்‌ உள்ளடக்கியதாகும்‌. 

ஆவடி பெருநகராட்சியின்‌, வளாச்சி பெருகி வரும்‌ மக்கன்‌ தொகையை கருத்தில்‌ கொண்டு 
சுற்றுப்புற சூழல்‌ மற்றும்‌ நிலத்தடி நீர்வளம்‌ மாசுபடாமல்‌ இருக்க நகராட்சி மன்றம்‌ புதை வடிகால்‌ 
திட்டம்‌ கொண்டுவர 20.08.1997 அன்று தீர்ரானம்‌ நிறைவேற்றியது. (கீர்மானஎண்‌.230/20.08.1997) 
மன்றம்‌ இத்திட்டத்தை அரசு துறையினன சார்ந்த இத்திட்டத்தில்‌ முன்னோடியான சென்னை கழிவு 
நீரகற்று வாரியத்தின்‌ மூலம்‌ நிறைவேற்ற தீர்மானித்து அரசைக்‌ கேட்டுக்கொண்டது. 

இத்திட்டம்‌, அரசின்‌ ஒருங்கிணைந்த கழிவு நீரகற்றும்‌ திட்டம்‌ மற்றும்‌ மேற்பார்வை 
(Comprehensive Sewerage Scheme Monitoring Committee) குழுவிடம்‌ எடுத்துச்‌ செல்லப்பட்டு, 
சென்னை கழிவு நீரகற்று வாரியத்தால்‌ திட்டம்‌ தீட்டப்பட்டு பல சுற்று கூட்டத்திற்கு பிறகு 
29.02.2008 அன்று நடைபெற்ற 47-வது கூட்டத்தில்‌ கீழ்கண்டவாறு நிதியை திரட்டி திட்டத்தை 
செயல்படுத்த முடிவெடுக்கப்பட்டது. 




















ரூ.55.31 கோடி 


ரூ.23.70 கோடி 


நகராட்சியின்‌ பங்குத்‌ தொகை மற்றும்‌ | ரூ.79.02 கோடி (9 


()- டுபிட்கோ மூலம்‌ - ரூ.29.51 கோடி 


மத்திய அரசின்‌ பங்கு 


மாநில அரசின்‌ வட்டியில்லா கடன 





நிறுவனங்கள்‌ மூலம்‌ கடன்‌ பெறுவது 


மொத்த விட்ட. மதிப்பீடு 





(* பொதுமக்கள்‌ பங்களிப்பு - ரூ.39.51 கோடி 


49 


மேலும்‌ ஜவஹாலால்‌ நேரு தேசிய நகர்ப்புற புனரமைப்புத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ அரசாணை எண்‌.20, 
நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வடிகால்‌ துறை, நாள்‌ 22.01.2008-ன்‌ படி ரூ.158.05 கோடி 
மதிப்பட்டில்‌ நகரம்‌ முழுமைக்குமான பாதாள சாக்கடை திட்டம்‌ சென்னை பெருநகர குடிநீர்‌ வழங்கல்‌ 
மற்றும்‌ கழிவு நீரகற்று வாரியத்தின்‌ செயல்பாட்டில்‌ உள்ளது. மேற்படி திட்டத்தின்‌ சீழ்‌ 
மேற்கொள்ளப்பட்டு வரும்‌ பணிகள்‌ கீழ்வருமாறு - 










Hi 36 MLD திறன்‌ சுத்திகரிப்பு நிலையம்‌ 
முத்தா புதுப்பேட்டை இ 4 MLD திறன்‌ சுத்திகரிப்பு நிலையம்‌ 


பொத்தம்‌ ரூ.158.05 கோடியில்‌, இதுவரை சென்னை கழிவு நீரகற்று வாரியத்திற்கு ஆவடி 
நகராடசியால்‌ தொகை ரூ.154,88 கோடி வழங்கப்பட்டுவிட்டது. இதில்‌, பொதுமக்களிடமிருந்து 
ரூ.3797 இலட்சம்‌ (ரூ.37.97 கோடி) வைப்புத்‌ தொகையாக திரட்ட ப்பட்டுள்ளது. 


08.01.2018 அன்றைய நிலையில்‌ கீழ்கண்டவாறு புதை வடிகால்‌ இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 





06/2010-ல்‌ முடித்து பொதுமக்கள்‌ பயன்பாட்டிற்கு வரவேண்டிய இத்திட்டம்‌, திட்ட மதிப்பீடு 


தொகை ஏறக்குறைய முழுவதும்‌ அளிக்கப்பட்ட நிலையில்‌, எந்த நோக்கத்திற்காக 


இத்திட்டம்‌ ஆரம்பிக்கப்பட்டு விரைந்து முடிக்கப்பட வேண்டும்‌ என்று தீர்மானிக்கப்பட்டதோ அந்த 
நோக்கம்‌ 7 ஆண்டுகள்‌ கடந்தும்‌ நிறைவேற்றப்படாழல்‌ உள்ளது. 


50 


பெறப்பட்ட பதிலுரை 


இவ்வலுவலக ந.க.எண்‌ 12801 / நத4 / நாள்‌ 16.05.2019 ஸூ வழி நகராட்சி நிர்வாக 
ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டுளளது. இப்பணி தொடாந்து முன்னேற்றத்தில்‌ உள்ளது என்ற 


(இடைக்கால பதில்‌ அளிககப்பட்டுள்ளது. 


3.14.49) திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ - ஆவடி நகராட்சி - காலியிட மனை மீதான வழக்குகள்‌ முடிந்த 
பின்னரும்‌ காலியிட மனைவரி செலுத்தப்படாதது - உரிய நிர்வாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படாதது 
- இழப்பு தொகை ரூ,74.65 இலட்சம்‌, 
பத்தி எண்‌.21 இ/2016-17 

ஆவடி பெரு நகராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டு எண்‌,16 ச.வ.எண்‌.857/141 மற்றும்‌ 657/172 
மற்றும்‌ 1பி2 பருத்திப்பட்டு கிராமத்திலுள்ள 436872 ச.அடி அளவுக்கான காலிமனைக்கு காவியிட 
மனைவரி ரூ.26.01 இலட்சம்‌ செலுத்திட மெசர்ஸ்‌ ஐஸ்வர்யா பிராபரடிஎப்‌ விமிடெட்‌ தெரிவிக்கப்பட்டு 
அந்நிறுவனத்தால்‌ 21.04.2010 அன்று அத்தொனக செலுத்தப்பட்டுள்ளது. அதனை தொடர்ந்து 
அரையாண்டுகளுக்கான கேட்பு தொகை ரூ.1.55 இலட்சம்‌ 24.04.2010 அன்று செலுத்தப்பட்டுள்ளது. 

அதனை தொடர்ந்து 5 அரையாண்டுகளுக்கான கேட்பு ரூ.38,85 இலட்சம்‌ எழுப்பப்பட்டு 
26.10.2012 அன்று அறிவிப்பு கடிதம்‌ அனுப்பப்பட்ட நிலையில்‌ இதனை எதிர்த்து வழக்குகள்‌ எண்‌. 
No.1431/2009, WP No.32942/2012 & WP No.32843/2012 தொடரப்பட்டு அரசாணை 
எண.151 நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறை நாள்‌.20.08.2009-ன்‌ வழி மன்ற 
தீர்மானத்தின்‌ அடிப்படையில்‌ ஆவடி நகராட்சியால்‌ புதிய கேட்பு நிர்ணயம்‌ செய்யப்பட்ட காலியிட 
மீனை வரி திருத்தியமைக்கப்படுவதால்‌ அத்தொகையினை செலுத்திட உள்ளதாக அந்நிறுவனத்தால்‌ 
தெரிவிக்கப்பட்டு அவ்வழக்குகள்‌ முடிவிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. 


(இந்நிலையில்‌ வழக்குகள்‌ முடிவுற்ற போதிலும்‌ அந்நிறுவனம்‌ தெரிவித்தவாறு நிலுவை 
காலியிட மனை வரி செலுத்தப்படாமல்‌ உள்ளதால்‌ அத்தொகை வசூலிக்க உரிய நிர்வாக நடவடிக்கை 
விரைந்து மேற்கொள்ள கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
காலியிட மனை வரி விதிப்பு எண்‌. 216038 
பெயர்‌ ஐஸ்வர்யா பிராபாடிஸ்‌ லிமிடெட்‌ 
நிலுவை தொகை ரூ.74.55 இலட்சம்‌ 

மேற்படி நிலுவை தொகை உடன்‌ வசூலிக்கப்பட்டு நகராட்சி நிதிக்கு வரவாக்கப்பட வேண்டும்‌. 


31 


119-3— 10 


பெறப்பட்ட பதிலுரை 


மொத்தமுள்ள 6. காலியிட மனை வரிவிதிப்புகள்‌ இரண்டு காலியிட மனை வரி நீக்கம்‌ 
செய்யப்பட்டு புதியதாக சொத்துவரி நிர்ணயம்‌ செய்யப்பட்டதாகவும்‌, மீதாமுள்ள 4. காலியிட மனை 
வரிவிதிப்புகளுக்கு தொகை வசூல்‌ செய்யப்பட்டுள்ளதாகவும்‌ ஆணையரால்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 
ஆனால உரிய கோப்புகள்‌ தணிக்கைக்கு அளிக்கப்படவில்லை. 


3.4.9) திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ - திருத்தணி நகராட்சி - நகராட்சியால்‌ விதிக்கப்பட்டு 
செலுத்தப்பட்டது - சேவை வரி - சேவை வரி செலுத்த அபராதம்‌ மேல்முறையீட்டு வழக்கில்‌ அபராதம்‌ 
தள்ளுபடி செய்யப்பட்டது - செலுத்தப்பட்ட அபராதத்‌ தொகை மீன பெறப்பட வேண்டும்‌ - இழப்பு 
ரூ.6.71 இலட்சம்‌. 


பத்தி எண்‌.22 ஆ /2016-17 


திருத்தணி நகராட்சிக்கு சொந்தமான அங்காடி கடைகள்‌, கட்டண கழிப்பிடம்‌ மற்றும்‌ பேருந்து 
நுழைவு கட்டணங்களுக்கு 2008-09 முதல்‌ 2011-12 ஆம்‌ ஆண்டு வரை உள்ள காலத்திற்கு சேவை 
வரியாக ரூ.6.62 இலட்சம்‌ அதற்கான அபராதக்‌ கட்டணம்‌ ரூ.6.61 இலட்சம்‌ மற்றும்‌ கூடுதல்‌ அபராதக்‌ 
கட்டணம்‌ ரூ.0.10 இலட்சம்‌ சேர்த்து ஆக மொத்தம்‌ ரூ.13.33 இலட்சம்‌ செலுத்த வேண்டும்‌ என 
சென்னை மத்திய ஆயத்‌ தீர்வை ஆணையரகத்தால்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


இந்நிலையில்‌ நகராட்சியின்‌ எஸ்‌.எப்‌.சி திட்ட நிதிக்‌ கணக்கு எண்‌.11143073973-லிருந்து 
ரூ.13.33 இலட்சம்‌ 02.03.2015 அன்று ஆணையர்‌, திருத்தணி நகராட்சி அனுமதியின்றி வங்கியின்‌ 
மூலம்‌ நிதி மாற்றம்‌ செய்யப்பட்டு சேவை வரி கணக்கில்‌ செலுத்தி அதற்கான ஒப்புகை 
04.03.2015 அன்று பாரத ஸ்டேட்‌ வங்கி மூலம்‌ வரப்பெற்றுள்ளது. 

சென்னை மத்திய ஆயத்‌ தீர்வை ஆணையரகத்தின்‌ நடவடிக்கையினை எதிர்த்து மத்திய 
ஆபத்‌ தானவ ஆணையரகத்தில்‌ மேல்முறையீடு வழக்கு 25/2016 தொடரப்பட்டு 16.02.2016 அன்று 
இறுதி பேராணை பின்வருமாறு வெளியிடப்பட்டுள்ளது. 

1. சேவை வரி கட்டண கழிப்பிடம்‌ மற்றும்‌ பேருந்து நுழைவு வரி ஆகியவற்றிற்கான கேட்பு ரத்து. 
செய்யப்பட்டுள்ளது. 


2. சேவை வரிக்கான அபராதத்‌ தொகை ரத்து செய்பப்பட்டுள்ளது. 
3. சேவை வரிக்கான கூடுதல்‌ அபராதத்‌ தொகை ரத்து செய்யப்பட்டுள்ளது. 


மேற்காணும்‌ மேல்முறையீட்டு வழக்கின்படி திருத்தணி நகராட்சியின்‌ எஸ்‌.எப்‌.சி திட்ட 
நிதியிலிருந்து வசூலிக்கப்பட்ட ரூ.1333 இலட்சத்தில்‌ ரூ.6.71 இலட்சம்‌ மீள பெறும்‌ நிலை 
ஏற்பட்டுள்ளது. (அபராதம்‌ ரூ.6.61 இலட்சம்‌ + கூடுதல்‌ அபராதம்‌ ரூ.0.10 இலட்சம்‌) 


52 


எனவே உரிய நிர்வாக ரீதியாக நடவடிக்கைகள்‌ மேற்கொண்டு மத்திய ஆயத்‌ தீர்வை 
மேல்முறையீட்டில்‌ அனுமதித்தவாறு மத்திய ஆயத்‌ தீர்வை ராணிப்பேட்டை சரக அலுவலகத்திலிருந்த 
ரூ.6.71 இலட்சம்‌ மீள பெற்று நகராட்சி நிதிக்கு வரவாக்கப்பட வேண்டும்‌. 


பெறப்பட்ட பதி 
இவவலுவலக ந.க.எண 12801 / நத4 / நாள்‌ 16.05.2019 ன்‌ நகராட்சி நிர்வாக 

ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டது. 2014-15 முதல்‌ 2916-17 ஆம்‌ ஆண்டு முடிய நகராட்சிக்கு 
செலுத்த வேண்டிய சேவை வரிக்கு ஈடு செய்யப்பட்டது என்று ஆவணம்‌ ஏதுமின்றி பதில்‌ 
அளிகசுப்படடுள்ளது. 
3.14.6) கிருஷ்ணகிரி மாவட்டம்‌ - கிருஷ்ணகிரி நகராட்சி - பல்வகை கேட்பு - சென்ற ஆண்டு நடப்பு 
கேட்பு தொகை 2016-17 நடப்பு கேட்பில்‌ எழுப்பப்படாமல்‌ விடுபட்டுள்ளது, இழப்பு தொகை 
ரூ. 6.85 இலட்சம்‌ வசூலிக்கப்படல்‌ வேண்டும்‌. 
பத்தி எண்‌.34/2016-17 

2016-17 ஆம்‌ தளரிக்கையாண்டில்‌ கடைகள்‌ ஏலத்தொகை கேட்பு எழுப்பியுள்ளதை 
தணிக்கையில்‌ ஆய்வு செய்தபொழுது 2015-16 ஆம்‌ ஆண்டு கேட்பு எழுப்பப்பட்ட ஏலத்தொகையை 
2016-17 ஆம்‌ ஆண்டிற்கான கேட்பாக எழுப்பப்படாமல்‌ விடுபட்டிருந்ததை தணிக்கையில்‌ அறிய 
முடிந்தது. இதனால்‌ நகராட்சிக்கு தொகை ரூ.6.65 இலட்சம்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே இவ்விழப்பு 
தொகை கேட்பில்‌ வசூலித்து விவரம்‌ தணிக்கைக்கு முன்னிலைப்படுத்தப்படல்‌ வேண்டும்‌. 
பெரப்பட்ட ன 
பதில்‌ ஏதுவும்‌ பெறப்படவில்லை. 
3.14.7) இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ - இராமேஸ்வரம்‌ நகராட்சி - எம்‌.ஜி.ஆர்‌ நகர்‌ மற்றும்‌ செம்மடம்‌ 
வடக்கு சிமெண்ட்‌ சாலை - ஒரே வங்கி கொடுப்பு சீட்டினை இருமுறை காண்பித்து இரு முறை 
தொகை தீர்வு செய்தது - நிதி இழப்பு ரூ.17.75 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.38/2016-17 

இராமேஸ்வரம்‌ நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட எம்‌.ஜி.ஆர்‌ நகர்‌ மற்றும்‌ செம்மடம்‌ வடக்கு 
சிமெண்ட்‌ சாலை பனரிக்குரிய தொகை முறையே ரூ.983,959/- மற்றும்‌ ரூ.9,91,780/- ஐ தீர்வு 
செய்வதற்காக வங்கி கொடுப்பு சீட்டு எண்கள்‌ 2512310208 மற்றும்‌ 253/2610.2016 
தயாரிக்கப்பட்டுள்ளன. இதற்கான ஒப்பந்ததாரர்‌ நடவடிக்கை சீட்டு எண்கள்‌ 58 மற்றும்‌ 59/2110.2015 
தயாரிக்கப்பட்டுள்ளது. மொத்த தொகை ரூ.19,75,739-ல்‌ பிடித்தங்கள்‌ ரூ.2,00,592/- போக நிகர 
தொகை முறையே ரூ.8,83,937/- மற்றும்‌ ரூ.8,91,120/- முறையே யூனியன்‌ பாங்க்‌ காசோலை எண்கள்‌ 


53 


119-3105 


2013064 மற்றும்‌ 2013066-ன்‌ வழி தீர்வு செய்யப்பட்டுள்ளது. இக்காசோலை ஒப்பந்ததாரர்‌ 
திரு.வி.ஏ.இராமச்சந்திரன்‌ அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. 

இந்த வங்கி கொடுப்பு எண்களை 24.03.2017 அன்று செலவின புத்தகத்தில்‌ பதிவு செய்து 
ஒப்பந்ததாரர்‌ நடவடிக்கை சீட்டு ஏதும்‌ தயாரிக்காமல்‌, காசோலை எண்‌.2017063 மற்றும்‌ 2017069 
முறையே ரூ.8,83,937/- பற்றும்‌ ரூ.8,91120/- இரண்டாம்‌ முறையாசு ஒப்பந்ததாரர்‌ 
திரு.வி.ஏ.இராமச்சந்திரன்‌ என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால்‌ நகராட்சியின்‌ பொதுநிதிக்கு 
ரூ.1775 இலட்சம்‌ நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளது. மிகையாக வழங்கப்பட்ட தொகை இதற்கு 
பொறுப்பாளவர்களிடமிருந்து வசூலிக்கப்படுதல்‌ வேண்டும்‌. 


ப்பட்ட பதிலை 


இவ்வலுவலக ந.க.எண்‌ 12801 / நத4 / நாள்‌ 16.05.2019 ன்‌ நகராட்சி நிர்வாக 
ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. 
3.14.8) இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ - இராமேஸ்வரம்‌ நகராட்சி - சாலைகளில்‌ கண்ணாடி இழை கேபிள்‌ 
பதித்தல்‌ - சாலை சீரமைப்பு கட்டணம்‌ குறைவாக வசூலித்தது - வருவாய்‌ இழப்பு 
ரூ.8.37 இலட்சம்‌ 
(பத்தி எண்கள்‌.25, 26)/2016-17 


அ) 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ இராமேஸ்வரம்‌ நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில்‌, இந்திய 
கடற்படைக்காக NFS திட்டம்‌ மூலம்‌ OFC ( Optical Fibre Cable) கேபிள்‌ நகராட்சி பகுதியில்‌ 
இந்திய கடற்படைக்காக பணியினை மேற்கொண்ட Telecommunication Consultant India Limited 
(11) 1850 மீட்டர்‌ நீளத்திற்கு பதிக்க வரைபடத்துடன்‌, 17.03.2015 அன்று அனுமதி கோரியுள்ளது. 
இராமேஸ்வரம்‌ நகராட்சி ஆணையர்‌ தனது கடித ந.க.எண்‌.603/2016/ அ2/நொள்‌.18.10.2016-ன்‌ வழி 
1500 மீட்டருக்கு சாலை சீரமைப்பு கட்டணமாக ரூ.7.59 இலட்சம்‌ செலுத்திடத்‌ தெரிவித்துள்ளார்‌. 
ஆனால்‌ இந்நிறுவனம்‌ 14.03.2017 அன்று ரூ.4.55 இலட்சம்‌ மட்டுமே செலுத்தியுள்ளது. இதனால்‌ 
ரூ.3.04 இலட்சம்‌ வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. இத்தொகை வசூலிக்கப்பட வேண்டும்‌. 

ஆ இந்நிறுவனம்‌ 1850 மீட்டருக்கு OFC கேபிள்‌ பதிக்க விண்ணப்பித்துள்ள நிலையில்‌ 
1500 பிட்டருக்குரிய தொகை மட்டுமே ஆணையர்‌ தெரிவித்துள்ளார்‌. மிதமுள்ள 350 மீட்டருக்குரிய 
ரூ.188 இலட்சம்‌ கோராமையினால்‌ வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 

இ) 0 தொலை தொடர்பு நிறுவனம்‌ 1073 மீட்டர்‌ நீளத்துக்கு இப்பணியினை மேற்கொள்ள 
05.02.2015 அன்றைய கடிதத்தில்‌ கோரியுள்ளது. ஆனால்‌ 400 மீட்டர்‌ நீளத்திற்குரிய தொகை 
ரூ.1.91 இலட்சம்‌ மட்டுமே வகூலிக்கப்பட்டது. மீதமுள்ள 673 மீட்டர்‌ நீளத்திற்கு உரிய தொகை 


54 


ரூ.9.45 இலட்சம்‌ வசூலிக்காமையினால்‌ வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. உப பத்தி (ஆ மற்றும்‌ (இ) 
இல்‌ குறிப்பிடப்பட்டுள்ள தொகையினை இதற்கு பொறுப்பானவர்களிடமிருந்து வசூலிக்கப்பட 
வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை 

இவ்வலுவலக ந.க.எண்‌ 12801 / நத4 / நாள்‌ 16052019 ன்‌ நகராட்சி நிர்வாக 
ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. 
3.14.9) அரியலூர்‌ மாவட்டம்‌ ஜெயங்கொண்டம்‌ நகராட்சி - வருவாய்‌ மற்றும்‌ மூலதன நிதி பணிகள்‌ 
மேற்கொண்டது - முன்பணம்‌ வழங்க வகை செய்யப்படவில்லை - முன்பணம்‌ வழங்கியது - 
நிலுவையாக உள்ள முன்பணம்‌ வட்டியுடன்‌ வசூலிக்கப்பட வேண்டும்‌. முன்பணம்‌ ரூ.102.27 இலட்சம்‌ 
வட்டி 42.57 இலட்சம்‌. 
பத்தி எண்‌ 67/2016-17 

ஜெயங்கொண்டம்‌ நகராட்சியில்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மேற்கொள்ளப்பட்ட 

பின்வரும்‌ பணிகளுக்கு மொத்தம்‌ ரூ.1,32,93,600/- முன்பணம்‌ வழங்கப்பட்டுள்ளது காணப்பட்டது 


தொகை 
செ.சீ.எண / . ட... 
. எதற்காக வழங்கப்பட்டது யாருக்கு வழங்கப்பட்டது ரூ 


ரூ. பை 


நாள்‌ 
|| 506 V/s தாணி கன்ஸ்‌-ரக்ஷன்‌ | 7200000.00 
வலைக்கு 




















KEE 174/2106.16 குனிநபர்‌ இலல கழிவறை கட்ட G Ceat ஒப்பந்தக்காரர்‌ | 400000.00 
| 261210716 | தெர்மோ பிளாஸ்டிக்‌ தார்சாலை | ன்‌ அட்வர்டைசிங்‌ திருச்சி 
வேலைக்கு 
ES 262/24.07.16 சன்‌ அட்வாடைசிங்‌ திருச்சி | 393600.00 
சென்னை. 
இதி 276/27.07.16 M/s தரணி கன்ஸ்ட்ரக்ஷன்‌ | 3500000.00 


ஒளிரும்‌ மின்‌ பட்டைகள்‌ 
அமைத்தல்‌ வேலைக்கு 






நவீன மின்‌ தகனபேடை 
அமைத்தல்‌ 
SWM உள்கட்டமைப்பு 
வேலைக்கு 









55 


இப்பணிகளுக்கான கோப்பினை தணிக்கையில்‌ ஆய்வு செய்ததில்‌, ஒப்பந்தபுள்ளி அறிவிப்பிலோ, 
வேலை ஆணையிலோ ஒப்பந்த உடன்படிக்கையிலோ பணியினை மேற்கொள்வதற்கு ( Mekilisation 
Advance) வழிவகை செய்யப்படாமை காணப்பட்டது. முன்பணம்‌ வழங்குவதற்கு வழிவகை 
செய்யப்படாத நிலையில்‌ ரூ.1,32,93,600/- முன்பணமாக ஒப்பந்ததாரருக்கு வழங்கியது தவறாகும்‌. 
இம்முன்பணத்தொகையில்‌ ரூ.30,ந5,544// ஈடுசெய்யப்பட்டுள்ளது. மீதமுள்ள முன்பணத்தொகை 
ரூ.102,27,956/- ஈடுசெய்யப்படாமல்‌ நிலுவையாக உள்ளது. 

முன்பணம்‌ வழிவகை செய்யப்படாமல்‌ முன்பணம்‌ வழங்கியது தவறு. 
எனவே, இம்முன்பணத்தொகைக்கு அரசு ஆணை எண்‌.208 / நிதித்‌ (கடன்‌ மற்றும்‌ முன்பணங்கள்‌ ) 
துறை நாள்‌ 08.07.2016 ல்‌ அறிவிக்கப்பட்ட வட்டி வீதமான ரூ.13.50 சதவீத அடிப்படையில்‌ வட்டி 
இழப்பு கணக்கீடு செய்யப்பட்டது. இத்தொகை ரூ.42,50,654/- வசூலிக்கப்பட வேண்டும்‌. 


க பொப்பட்டபதி 


இவ்வலுவலக ந.க.எண்‌ 12801 / நதக்‌ / நாள்‌ 16.05.2019 ன்‌ நகராட்சி நிர்வாக 
ஆணையருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. 


56 


4. பேரூராட்சிகள்‌ 


4.1 பேரூராட்சிகள்‌ நிர்வாக அறிமுகம்‌ 

இந்தியாவிலேயே முதன்முதலாக தமிழ்நாட்டில்‌ தான்‌ ஊரக மற்றும்‌ நகர்புற உள்ளாட்சி 
அமைப்புகளுக்கு இடையில்‌ பேரூராட்சிகள்‌ என்ற உள்ளாட்சி! அமைப்பு 
உருவாக்கப்பட்டுள்ளது.ஒரு நூற்றாண்டு பாரம்பரியம்‌ மிக்கது பேரூராட்சி அமைப்பாகும்‌. பொது 
மக்களின்‌ அடிப்படை வசதிகளை கவனிப்பது பேரூராட்சிகளின்‌ சிறப்பு பணியாகும்‌. தமிழ்நாடு 
பேரூராட்சிகளில்‌ சிறந்த கணக்குகளின்‌ கட்டமைப்பும்‌, தனரிக்கை கட்டமைப்பும்‌ செயல்படுகிறது. 


நகராட்சி நிர்வாகத்துறை கட்டுப்பாட்டில்‌ தமிழ்நாடு பேரூராட்சிகள்‌ இயங்குகின்றன. 
பேரூராட்சிகள்‌. மண்டலங்கள்‌, தாலுக்காக்கள்‌, புனித தலங்கள்‌, சுற்றுலா மையங்கள்‌. வியாபார 


தலங்கள்‌. தொழிலகங்கள்‌ அதிகமுள்ள இடங்களில்‌ பேரூராட்சிகள்‌ அமைந்துள்ளன. 


இந்திய அரசியலமைப்பு சட்டத்‌ திருத்தம்‌ 73 மற்றும்‌ 74-ன்‌ வழி, 1993 ஆம்‌ ஆண்டில்‌ 
தமிழ்நாடு மாவட்ட நகராட்சிகள்‌ சட்டம்‌ 1920ன்‌ கீழ்‌ கொண்டு வரப்பட்டது. மேற்கண்ட சட்டத்தில்‌ 
பேரூராட்சிகளுக்கு என தனியான பிரிவு சேர்க்கப்பட்டது. ஆனால்‌ பேரூராட்சிகள்‌ என்ற பெயரில்‌ 
மாற்றம்‌ ஏதும்‌ செய்யப்படவில்லை. பேரூராட்சிகளின்‌ இயக்குநரின்‌ நிர்வாசு கட்டுப்பாடு நகராட்சி 


நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌ துறையின்‌ கீழ்‌ கொண்டுவரப்பட்டது. 


4.2 மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள்‌ தொகை விவரம்‌ (2011) 

2011ம்‌ ஆண்டு பக்கள்‌ தொகை குணககெடுப்பின்படி மொத்தம்‌ 528 பேரூராட்சிகளில்‌ 
24.09.3177 குடியிருப்புகள்‌ உள்ளன. இவற்றில்‌ மொத்தம்‌ 8090847 மக்கள்‌ வசிக்கின்றனர்‌. 
இதில்‌ ஆண்கள்‌ 40.29.488 பெண்கள்‌ 40.61.3614 போர்கள்‌ உள்ளனர்‌. 


4.3 பேரூராட்சிகள்‌ வகைப்பாடு 

பேரூராட்சிகள்‌ அவற்றிற்கு கிடைக்கும்‌ சொந்த வருமானத்தின்‌ அடிப்படையில்‌ அரசு 
ஆணை இலை) எண்‌.142. நகராட்சி நிர்வாகம்‌ மற்றும்‌ குடிநீர்‌ வழங்கல்‌(1 PI] துறை நாள்‌.21.11.2014 
மற்றும்‌ அரசிதம்‌ எண்‌.9/02.03.2016-ன்‌ படி பின்வரும்‌ வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. 


57 









சராசரி உண்‌ . எண்ணிக்கை 
| இம்‌ | menai | "அனில்‌ 


சிறப்பு நிலை 200 லட்சத்திற்குமேல்‌| 64 | 
தேர்வு நிலை | 100 லட்சத்திற்கு மேல்‌ 200 லட்சத்திற்குள்‌ 
விபவ மஸ மாறச்‌ 


s லட்சத்திற்குள்‌ 
— மொத்தம்‌ | 528 


o p ccc னை 

















4.4 பேரராட்சிகளின்‌ குறித்கோள்‌ மற்றும்‌ இலக்கு 
1. வெளிப்படையான. பொறுப்பேற்ககூடிய. பொதுமக்களுடன்‌ நல்லுறவுடைய, நிர்வாகத்தினை 
அளித்தல்‌. 
2. பொதுமக்களிடம்‌ தன்னம்பிக்கையினை உயர்த்தும்‌ வகையில்‌ சீரான நிர்வாகத்தை 
அளித்தல்‌. 
3. அரசு திட்டங்கள்‌ மக்களுக்கு சென்றடையும்‌ விதத்தில்‌ செம்மையான நிர்வாகத்தினை 
அளித்தல்‌. 
4.5 நிர்வாக அமைப்ப 
பெரூராட்சிகளின்‌ நிர்வாக அமைப்பு பின்வருமாறு உள்ளது. 


அரசு செயலா! 
ரழி & குவ) 


பேரூராட்சிகளின்‌ இயக்குநர்‌ 












| மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ 





பேரூராட்சிகளின்‌ மண்டல 
உதவி இயக்குநர்‌ 






செயல்‌ அலுவலர்‌ 


4.6 பேரூராட்சிகள்‌ நிர்வாகம்‌ 

| பேரூராட்சிகளின்‌ நிர்வாகத்தினை மேற்கொள்வது நிர்வாக அலுவலர்‌ (Executive Officer) 
ஆவார்‌. அவருக்கு உதவி புரிய. தலைமை எழுத்தர்‌, இளநிலை உதவியாளர்‌. வருவாய்‌ உதவியாளர்‌. 
தட்டச்சா மற்றும்‌ தொழில்நுட்ப பிரிவு அலுவலர்கள்‌ ஆவார்கள்‌. பேரூராட்சி நிர்வாகத்திற்குத்‌ 
தேவையான பதிவேடுகள்‌ பராமரித்தல்‌. கணக்குகள்‌ பராமரித்தல்‌, வரி இனங்களை வசூலித்தல்‌. 


58 


Sei 1" 7 Dar m A IE "s por ge siqa 8 (ea i Kl al aa = தவக்‌ s ட்ட lí ` . : Pi ்‌ ' : 
பிரில்‌! | (eR, (ale கவச afl டாட்‌ base a: ட்டும்‌ Een yp ம. Eg 
` ர்‌ ` r’ u" ' í ` ப தத உர ட்விட்‌.” ` ` . ன 


ர்‌ 


k ச ss புகச்‌ RE l n. 


4,7 பொற! சிகளின்‌ பரிகள்‌ 


| அடி உ பதிகை orig 


ட Sh AY! 


— 
- 
„R 
ஆ. 
~ 


(ர: எப்‌ சாக ரு 
r ` _ ர்‌ ' F 


ka ப்‌ 


அதிபர்‌ கபர 


ப்பு gaan Tita 


ப] வ 


ர்‌] வி aii 


H. வரிவிதிப்பு செய்தல்‌ 
| மவத்து 


ர்‌ ட்டு வு 
TP பபப) 


x 
r 


( பாழில்‌ ah 
1. ஐாிபில்வா (oro 
5. இர ஈட்ட ணாய! 

ML {pensi பிரிவு இங்கி ப்‌) 
Z h lgl 2D உரவு தா 
டுக்‌ பழி ஈர டட பபப மு eu 
2. பறப்பு இழப்பு கான்று வழங்குக 


Somak பாரடி இட்ட களை GIA IMOT heni" (02 பரன்‌ 


4.8 பேரூராடசிபின வருவாய்‌ 
அரு Curt. Shilo வழுவாய்‌ பில்வ 1 உழிபரில்‌ பெறப்படுகிறது. 
1. மொொருதாவரி 
2. கொக்‌ வர்‌ 
3. s fü கட்ட வக்‌, துளை, வடை, சூடி தட்டார்‌ 
8] 


முத்திரைதான்‌ வர்‌ 


பு 


. antte விரு நிதி னப்‌ 


=> 


அர இனங்களான முருலிட்டின்‌ மீதான வட்டி வங்கி வட்டி போன்று 


ஸர்‌ 


Z alles க 





குடிநீர்‌ இணைப்பு 

கட்டிட உரிமம்‌ வழங்குதல்‌ 

தொழில்‌ உரிமம்‌ வழங்குதல்‌ 

பிறப்பு இறப்பு சான்றிதழ்‌ வழங்குதல்‌ 
சொர்ண ஜெயந்தி திட்டம்‌ 


அடிப்படை வசதிகள்‌ செய்தல்‌ 


இள b 5 N m 


கணினி மயமாக்குதல்‌ 
40 பேரூராட்சிகளின்‌ 2016-17 வரவு செலவு விவரம்‌ 


தமிழ்நாட்டிலுள்ள 528 பேரூராட்சிகளின்‌ 2016-17 அம்‌ ஆண்டு தொகுக்கப்பட்ட 
கணக்குகளின்படி அதன்‌ வரவு-செலவு மற்றும்‌ சொத்துகள்‌ மற்றும்‌ பொறுப்புகள்‌ விவரம்‌ 


பின்வருமாறு உள்ளன. 


வர்வினம்‌ 


வ.எண்‌ வரவினம்‌ தொகை 
ml TY 
பட்ட பளை கனை: ப 
ww CT பர 
s டட ட கை கை டப 
e muspa 1 r 
f 


சேவை கட்டணம்‌ மற்றும்‌ இதா கட்டனாங்கள்‌ 14128.23 
6 























மான்யம்‌ மற்றும்‌ பங்குத்தொகை 






விற்பனை மற்றும்‌ வாடகை வாவினம்‌ 3296.49 








நிகர திரண்ட பற்றாக்குறை 
திரண்ட பற்றாக்குறை = 499௫5, 16 
திரண்ட உபரி = 21386] 
நிகர திரண்ட பற்றாக்குறை = 47826.55 






60 


செலவினம்‌ 


š ji 






. தொகை 







டா! | 
ன 
கண்‌ ப 
5 O பழுதுப்பார்ப்பு மற்றும்‌ பராமரிப்பு செலவுகள்‌ 
ணட படபட EE 
ண்ட்‌ 
8 [F f செலவினம்‌ 
9 | கேப்மானம்‌ 
_ 1 ரை 








சொத்துக்கள்‌ மற்றும்‌ பொறுப்புகள்‌ விவரம்‌ 
சொத்துக்கள்‌ 









தொகை 
(ரூ. 
இலட்சத்தில்‌) 


பது நிலையான சொத்துக்கள்‌ 947271.27 
2 | ரொக்கம்‌ மற்றும்‌ வங்கியிருப்பு 110688.32 


72 





வ.எண்‌ 








வரி மற்றும்‌ வரியிலலா இனங்கள்‌ வசூலிக்க 22156.56 
வேண்டியவை 


பணரியாளா புன்பணம்‌ 2368.4] 








war 





நிகர திரண்ட பற்றாக்குறை 1 76348.36 
திரண்ட பற்றாக்குறை = 199170.03 


திரண்ட உபரி = 22821.67 
நிகர திரண்ட பற்றாக்குறை = 170348 36 


129627134 





61 


119-3—141a 


பதவி க தபபடாமர்‌ நிலுவையாக உள்ளது. சுப வருவாய்‌ என்பதால்‌ இதனை வருவிக்க தக்கு 
ப்‌ H t ப்‌ CA e) 28 


LI ie I 


-— =- உக்க... நரகக்‌. இ... 1e; கரத்‌. உல í — - அ பெய்ய mr .  - "— — "= =... — Ü - ..-.-.. நவள r— — . www are s s பயா — mm. மாண 


| கொகை 
























mar r rr r rr எர வதா க 














H | 

| burros | ‘LI JL Og: . 

| (ரு. இலட்சத்தில்‌) 
L. அ — Y அடைக அண்ணை s கட ட ம்‌ னை னாவ 

| 1 | மா EONO மற்றும்‌ பங்குத்‌ தொகை, TOJ 566 40 
| z | கடன்கள்‌ ROD 62 
னள க்‌ _....._ ஃ................... ட 

3 கடன்‌ மீதான வட்டி 

l ரர L 

ர å களதியம்‌ பிடித்தங்கள்‌ 

| Š கொ டுக்கப்படவோண்டிய சரக்குகள்‌ 

—— TT ன 7 n A ன்ன ன ன U U X.” Y CR CU Ur CCC 

| B வைப்புத்‌ தொகை திருப்ப வேண்டி பை 

| 7 பிடித்தம்‌ செய்த வரிகள்‌ செலுத்த வேண்டியவை OTOL? ROON 
—— — —— ப்ட்ட்ட ——— 
| B இதா பொறுப்புகள்‌ 32499 பூப்‌ 
| a இதர வங்கியிருப்புகள்‌ 2402.-42 
நண்‌ ண e ணை னை வனை ணன ண னை நண ன ன ணை ன n I ஆல. 
| Ki திரண்ட கொப யர்ன 1 AGI 28 
! —  --——— m வாயா பண்ணா. — —əs< — —- r I. 














129627634 


EFE "Ep எ pr r 






துணிக்னக ஆண்டின்‌ முடிவில்‌ berpa மற்றும்‌ eenaa ரூ.2215%,56 (hul stn 


ரரி 


டிக்‌ யேற்கொள்ள வேண்டும இயலையெனில்‌ நிதுப்பறிறாக்குறை ஏற்படும்‌ வயபப்ப உள்ளது 


எசா தணிக்கையில்‌ சுடடிக்காட்டப்படுகிறது. அதே 


சூலி கப்பட (மல்‌ நிலுவையில்‌ உள்ள தும்‌ தவிர்க்கப்பட வேண்டும்‌. 


பொறுப்புகள்‌ தலைப்பில்‌ பிற கணக்குகளில்‌ செலுத்தப்படவேண்டிய வரி 


போன்று முன்பணங்கள்‌ ரூ.24757.22 இலட்சம்‌ 


(ங்கள்‌ 


0069.42 இலட்சம்‌ செலுத்தப்படாமல்‌ உள்ளது. இதனை உரிய கணக்குகளில்‌ செலுத்த நடவடிக்கை 


= 


க்கப்ப, வேணடும்‌. 


4.11 கணிணி வழி வரியினங்கள்‌ வசூலித்தல்‌ மற்றும்‌ கணக்குகள்‌ பராமரித்தல்‌ 


குரைபாடுகள 


a eb] நிர்வாகத்தின்‌ கீழுள்ள 528 பேரூராட்சிகளில்‌ வரி வட௫ுலிற்தல்‌ மற்றும்‌ கணக்குகள்‌ 


ஏ பாடித்‌ பரியானது. 2013-14 ஆம ஆண்டிலிருந்து Primatix Software Solutions என்ற 


"J ப்‌ 
n 


பட நி ாகுதிடம்‌ ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு தரியா நிறுவனத்திடம்‌ இப்பணியை 


எ பதற்கான அரசாணை ஏதும்‌ இல்லை. மேலும்‌ கணக்குகள்‌ துணை பதிவேடுகள்‌ பற்றும்‌ 


ப. நிலுவை பதிவேடுகள்‌ முடிக்கப்பட்டு நிலுைட இனங்கள்‌ கணினியில்‌ 


ப மையினால்‌ கணினி வழி கேட்பு ஒமகுல்‌ நிலுலைக்குப்‌ ஆண்டு கணக்கின்‌ படியான கட்ட 


EP 


ao 
பர u MT Es, 


-1 


mnm sa டுமா ல பம து n பஜ ட ப ரன மி வவ து 


[data REE 


mon, tidied 


ப MI "Hf |' ட : i | ய (ர. [ட்‌ i] றி னம்‌ உல்டா, ridh: [FE] CLI r] 


ஆரான்‌, (Le றவு, 


L 
பான 


2... sannilenemept Dao அல யப்பட்ட குறைபாடுகள்‌ 


மடவ 117 i [Ww p 


- த = ர . ரர்‌ ட்‌, 
தைக ப்பட்‌ ¿hšralleb5s2 k LN! 119. 


டிப பின்‌ 


செயல்படுத்து 


— 


> 


r பிட்டா i 
TERENE IE IL Va 


; . . r _ ட்‌ i z ` , a or . -i ' `. `" ` - F i "ட 
தய பகை rheg. 215-48 PELL C ர வ Ca UT os Tiet sp L) தல்‌, 
r’ : . - ` 
ல ன ட. ட EPI ii al ண í! ணன. | படி நத படட ப ப ம்‌ ப தவர்‌ உரியர்‌ முற tan 
நாரை ப தவ பப தை சை பு பப [.. th. ' 1 3 பட்மிரி! சி ப்தி pati T பவதல உ haga: மா 
: 1ra n . l து T ட்ப டர | . `_ r N 1 . ... r, ha f impen " ú ' ' | பலி ர்‌ i; I z: பது பாகால்‌ [: 5:71 ॥ = “J: பூவ ்‌ 
ர்‌ (11216. 1 | s kal ந நைய கிய பட பட்ட? பட, த்து CDT d RALIO பவ மிட்டல்‌ பர படா 
ல்‌ ரு டர : z% ` 12 ர ன்‌ TERE ட்‌ a 
|e Jn’ ம்ப எக்க (மய | தவை தாகி = ! ' ப S ர a FAS LE 11 eogi lei ed | 
Im]: I ப ஙு 
w. ரி. 
- ` யஸ்‌ .. - - . ú ' Ú. ` 
- H _= ... . r .. = "Ú: : ' ! r` i r £ `" `" பா 
(சொற்ற nagy r: : பவ தைப்பது r goun al: 115]: உம்‌ பர ப 1 [1110 [ie LI], 
`: . f ௩ ! _ ட்‌ ட 7 | "` - . , ' L Wk . ; i ட்‌ ` Je |... F: 
பரி ப Pie ab. பயா த டவ இ i mY OA A சரபம்‌ NE i Salaj 127111 
z _ 1 பட்டர்‌ i 
` டு ரி `, IF , ட்‌ ' தச்ச + d x -i ' " - 
iE PE Mitine uing பப p s udh mioh 
A கப்பம்‌ பா. li | தை பாபு “1 SIS; ப பத்‌ பத்தாக ந ப க 
ப்ரா ANT சா தடு sl tU பட ம்‌ bles (asme nN ear bign ae] ட 
| le 3. r Tann P .. . . .1 i , - .. ñ - . து X” 
r ட்டர்‌ k`. 
hk pears 
. C] “ Z _ = ' | ` ட, Da a r 1 À ` . 
2008 b ese Uet asa ப sa hr வடட saa கறத ட்ட Gan TE 
- ப * 1 1 ப ப்‌ = =". a. . eT 
- - . P - த ஈட 13 த! 
r ட்‌, அருப்பம்‌ வா ர ட பகா ரகா தை க in. மரங்‌ 
19115 ll: a ம பப QOS Chia Y நடக (l, 7; AE CL (| | ரகாச இக | welin: He him: 
ரகக ப பட முட்டா 1 | , . ft. ' சூடா டா £ hun வள்‌ 21 
(NE op 1041 al 11 படி T: MALI: . ' =" ப ர்‌ | |- ' ! ர ` ' ர ட r li இது 1. ॥ a l f. i! ட்‌ !! ப்‌ ERE 
-— a * =_ : > r = 13 
` ' = எ ír > "= =. ` . ர்க -r : l, -41 1 ர - ` ப உர, ' r. | -l ' ப ரால்‌ பது 
பச்‌ த்த த RETI] இ அமிர்து r, A Uo ! HURAE AP உ பப டட p 111. 
` ' P ௩ i ` ' ķi + = ட்‌ ' - த ñ ... TER: த! 
தட ம பணப்பயன்‌ ப்‌ || al ATELIER ERIE dukar lga 


பொன்பொருளை பண்படுத்தி 


கம! (பெய மூக க்சி 


28 Gener சிகள்‌ ல்‌ மேனகா பொது, 


த நன ho H அணைப்பு ருரில்‌ ஊர சிலவற்றை மட்டு ர்‌. 2014 epn வருட உணரா dt இத்‌ 
ras உ ட்டர்‌ 20240 படி அரசின்‌ குனைகுகிறகு கொண்டு ரூம்‌ பொருட்டு பிராட்‌ மாறு 


|, ui tili lz... F. peT : rira]: Fal 
ET ESLI ifl esy Tol 21. EERS. |! | னி 142] ' 
r ` `. -= ' =- 7 நாளி 


a - ளி, - எடு 
w". . ` + “ஓ! ` உம்‌ 
` ú _ . ' - r I f:l e ~ad EI t. . H 
பி “2 ன | 1 பரட்‌ H i. ' த 
= - . = - ju! 2a a . F 
ட்டு s L: * y F t itae i ' . - 
ipt 1 ' > 1 ழம்‌ 3 Í ! ட. -i 
ப்‌ | a . ! | = + LUTES A ~~ Ë . 
. ர í oi ரகு ற. rta zt ;' ' `. apl ae 1 
x P '. + I - aa ப I: 1 L ட்‌ I ர்‌ 
rot d _ aa து . : 
ñ யர . 
` = ' u! r l ' r 
r .z ' . ` -r 


` ` r F m ட] _ + 
lo siriy a nr கை FAIR, 1 opara) 
ம NAL - இ uk Y! S 
r ` ப r 
பர +. s inn. =. “= எர] 
3 டய ர I ; i ப்‌ u ETE - பு 
எம்பட `... nit 
டம ' ' . ` ய்‌ | பது 
_ Cai. x யா SEIL 


பெறப்பட்டுள்ள நிலையில்‌ மொத்தம்‌ ரரூ.33,27,067/-க்கு மட்டும்‌ பணி முடிக்கப்பட்டுள்ளது. மதிப்பீட்டின்‌ 
படியான முழுமையான பணி முடிக்கப்படவில்லை - மேலும்‌ பணி மேற்கொள்ளாத மதிப்பிற்கு உரிய 
விகிதாச்சார அரசு மான்யம்‌ (Proportionate) ரூ.619,737/- அரசுத்‌ தலைப்பில்‌ செலுத்தப்பட 
வேண்டும்‌. மேலும்‌ பணியினை முறைப்படுத்தப்பட வேண்டும்‌. 


(பத்தி எண்‌.22/2016-17) 


1 செலவு சீட்டு எண்‌ /நாள்‌ 


2 | பணி விவரம்‌ 


288 / 13.01.2017 
SRP - 2015-16 சிமெண்ட்‌ கான்கிரீட்‌ சாலை 
அமைத்தல்‌ 


[தடு ன 


இ திட்ட நிதி ஆதாரம்‌ அரசு மான்யம்‌ — ரூ.24,50,000- 


பேரூராட்சி பங்கு தொகை - ரூ.25,50,000/- 
மொத்தம்‌ — ₹நீ.50,00,000/- 
5 | பணி முடிவறிக்கையின்படி பணி | ரூ.33,27067/- 
செய்யப்பட்டுள்ள மதிப்பு 


(As per completion report) 


6 ஒப்பந்ததாரர்‌ 








































திரு.சி.அசோக்‌ 


மேற்காணும்‌ SRP - 2015-16 திட்டத்தில்‌ இப்பேரூராட்சியின்‌ வார்டு எண்கள்‌ 
12.345,6,9,10,1113 மற்றும்‌ 14-ல்‌ சிமெண்ட்‌ கான்கிரீட்‌ சாலைகள்‌ அமைத்தல்‌ பணிக்கு 
ரூ.50 இலட்சங்கள்‌ மதிப்பில்‌ பேரூராட்சிகள்‌ இயக்குநரின்‌ ROC.5879/2015/B5, நாள்‌ 7.9.2015-ன்‌ 
படி நிர்வாக அனுமதியும்‌, பேரூராட்சி இயக்குநராக கண்காணிப்பு பொறியாளரின்‌ 
ந.க.எண்‌.5879/2015/அ.5, நான்‌ 1639201567 தொழில்நுட்ப அனுமதியும்‌ பெறப்பட்டுள்ளன. 
இவ்வனுமதிகளின்படி 1750 மீ நீளத்திற்கு சிமெண்ட்‌ சாலைகள்‌ அமைக்க ஒப்பளிப்பு 
செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மேற்காணும்‌ அரசும்‌, பேரூராட்சியும்‌ இணைந்து 
ரூ.50,00,000/-(ரூ.24,50,000- ரூ,25,50,000) நிதி ஒதுக்கீடும்‌ செய்துள்ளன. 

இந்நிலையில்‌ இப்பணியின்‌ பணி முடிவறிக்கை (Completion Report) மற்றும்‌ அளவு 
புத்தகங்களின்படி 996 மீட்டர்கள்‌ நீளத்திற்கு மட்டும்‌ சிமெண்ட்‌ சாலைகள்‌ அமைக்கப்பட்டு 
ரூ.33,27,067/- மட்டும்‌ செலவிடப்பட்டுள்ளது. 


ஆனால்‌ இப்பணிக்காக அரசு மாளியமாக ரூ.24,50,000/- ம்‌ இப்பேரூராட்சியால்‌ 
பெறப்பட்டுள்ளது. ஆனால்‌ அரசு மானியத்திற்குரிய 100% பணியானது மேற்கொள்ளப்படவில்லை. 
இதனால்‌ கீழ்க்காணும்‌ விவரப்படி விகிதாச்சார அளவின்படி செய்யப்பட்ட பணிக்குரிம மான்யம்‌ 


642 


மட்டும்‌ இப்பணிக்கு பயனபடுத்தப்பட்டு மீதியுள்ள அரசு மான்யம்‌ தொகை ரூ.8,19,737/- உரிய அரசுத்‌ 
தலைப்பில்‌ செலுத்தப்பட வேண்டும்‌. 

பணி முடிவறிக்கையின்படி (As per Compietion Report) செய்யப்பட்ட பணிக்குரிய அரசு 
மான்யம்‌ தகுதி கணக்க்டு 


பொத்த திட்ட மதிப்பீடு (SRP-2015-16) dB ரூ.50,00,000/- 
1. அரசு மானயம்‌ ரூ.24,50,000/- 
2. பேரூராட்சி பங்கு ரூ.25,50,000/- 


ரூ.50,00,000 


mmn w = —— — — = வன்‌ வன்‌ வ்‌ வலை 


பண்‌ முடிவநிக்கையின்‌ படி பணி ரூ.33,27,067/- 
செய்பப்பட்டுளள பதிப்பு (As per 


completion report) 
எளில்‌ செய்யப்பட்ட பணிக்கு 2450000 x 3327067 
தகுதியான அரசு மான்யம்‌ 5000000 

- ரூ.16,30,283/- 


பொருட்டு அரசிடமிருந்து பெறப்பட்ட 
மானியம்‌ 


செய்யப்பட்ட பணிக்குரிய தகுதிமான்யம்‌ i ரூ.16,50,263/- 


எனில்‌ கூடுதலாக அரசிடமிருந்து 
பெறப்பட்ட மான்யம்‌ ரூ. 8,19,737/- 


100 சதவீதம்‌ பணி முடிக்கப்படும்‌ I ரூ.24,50,000/- 





மிகை மான்யம்‌ அரசு நிதியில்‌ செலுத்தப்படாமல்‌ மாவட்ட ஆட்சியரின்‌ பின்னேற்பு பெற்று 
காண்பிக்கப்பட்டுள்ளது. பதில்‌ ஏற்புடையது அல்ல. 


4.12.2. நாமக்கல்‌ மாவட்டம்‌ - நாமகிரிப்பேட்டை பேரூராட்சி - செலவுகள்‌ - பேரூராட்சி நிதியிலிருந்து 
செலவுகள்‌ மேற்கொள்ளப்பட்டு உள்ளன - ஆனால்‌ செய்யப்பட்டுள்ள செலவுகளுக்கு பேரூராட்சி 
மன்ற அணுமதி மறுக்கப்பட்டுள்ளது - பேரூராட்சி மன்றம்‌ அனுமதி மறுக்கப்பட்ட செலவுகளை உயர்‌ 
அலுவலர்கள்‌ நிர்வாக ரீதியில்‌ ஆய்வு செயது முறைப்படுத்த வேண்டும்‌ - குறைபாடு 
ரூ.1979 இலட்சம்‌. 

பத்தி எண்‌.19/2016-17 


63 


m சீ 


க 3 
11010 
-` ' ` 


அ `, E = _ ங்‌ டா 
வோட்கா ன்ளட்‌ ப 


006-1 அயற்‌ நரம்‌... குலை தியின்‌ பெய IT பென்‌ 
பணி மவன்‌ 1 e dl inerme இர்‌ இப்‌ bagea பட்டர்‌ பிப்‌ ட்ப புக்தருத்ரு மர்‌ 
பதத அ L Tepak * ந FY Cual tr மதிப்புடன்‌ பசல்‌ ஒர்‌ விழு ட்ட பூ மத a க்கை 
sme; 909 201 பரவும்‌ எர Lt D {214 iai GS O 27 TT oi REED LE 
ட்‌ `... 


t r) t Y aq u r" தி 
ர DIPA hgh gi பிய 


hera enan An து, பரு 


¿A r 
yi 1 "1 GAT LE ய 


me l n 


லா அதா 2 rr i F `" .- l. ட்‌ -.- ` ñ ய w" ந t. .... 
எல, (nini உண்‌ பணி ASTOR Sta DEEL Aa பட்டும்‌ கட 


ட்ரிக்‌ ட்‌ 
CEI N, Sra HEGN j 129112) Ij 


ப 
4151] 


அிபறப்ப! |. பதிலுரை : 


riw 


LIET 
அடிப்பட 


ச்‌ Q வாவுகள்‌- தினார்‌ நானே 


்‌.12...3. முதா ண்டி ம htt: 


blare இரச ல நெய்யும்‌ போது பேருராட்சி பணியரமப்ண 


செக்‌: அறுமவ்த்தது - பொறுப்பான பணியாளர்‌ மீது பில்‌ 


12/2016 17 


பர்க்‌! ars 


olehi CAT lg பிக்‌ 2000. 17 ரப ௭ AE 


“tr a .. டர =. x 
[all AN அரி 


ப்பி o அவ்வப்‌ 
ப] err pom: 
. l. tt. 


சிகள்‌ | நம்‌ {aii (8 RAU ! Panti] BILO EE AR SM AUT IF ffi யாழ்‌ பரி ப] மார்பு 


சிதர்‌ en ii 


x த்‌ 
IH i NAT, 


ஈட 


` ரர | 


பூன 


ள்‌ படியான வரவுகள்‌ 


! சாராத மூண்ட 


ir neha y. ZË 2 OQR roni 


ட 
பக்கத்‌ 111 


று buah பள்‌ 
ம நபர்‌ தொகையே 


பரு Lei ஒன்‌ EEF (ea SEDEN — zr, 21 S HZ AL 


: [ட ந ` : Fi 1 | வ J o. 
உ] k ட்டா சாபக்‌ இ (க 12 201) (தவ 13. d.: 2410 21 10101. கதை ளா பனைத்‌! நா சந e, fa ம. Y ler dil 
: - : r Tr 
n னல்‌ விடு பசக்‌ தை) Gpe na fi ச்ட்‌ அதம்‌ டு ப்‌ விஷு. எனக்‌ ற ரர அடல்‌ 
பய்‌ னித a! [7 iT பபர்‌ | ட்ப ட்‌, ' E eR ட்‌, im ir ` "s 1 et a vr-o F ர த்‌ 3 He - . rx ` = 1 ரூ கால்‌ 
உர PI 1 TE OE lord, உட ப்பி நிறு ப ழா) pi, Poil நக்கக்‌! ஸ்ட! ரவ சி | [ Te, ப்ட்‌ [தங்கல்‌ | I 
க - ன்‌ - aree கப்ரு _ ர ரர ன at = ' த 
ல்‌ மக்‌ GISELE அரவம்‌ வங்கி பக்கக்‌ dire ithe, நிரு ளால்‌. டம Ini een, 
` ' ` பதன்‌ ர. ளு :— r " a ப்ப .. - த 


vorigen ep. 2149,6347/.(nlsritlesyeu 


r= P 


கொ்ரிக்குப்பட் 48], 


=: 


உகாரியாளரால்‌ உருவிப்‌ va 


வ்துமல்‌ எடியாடல்‌ சொய்படு 


ஆல்‌! RETTER Ef oct ABD Cornus oi டம்‌ rh. 
உர்‌! தகா ல்லி apa a dl +] வாயும்‌ nn 1 92 (0) 


Pil. 


ப்‌ =. : H ப்‌ ப 
? 111 atO “ச: i 


பண்ன வங்கிபு சர்கம்‌ கரி nln 


- 4“ Tı ட்‌ ` - “ட + F 
பதாண்டி பேரூராட்சியின்‌ செயல்‌ குலா உ 


ரு ` - . a L =: 
hyeri ghabn CTI EN பு, 1222018 sporim ட 


k 
, (.. ச I ' த்‌ LE 


பத்க்‌ 


21413 ti 174 


வ்‌! Gear Ca Ó era 


Lt ய்ய 
டா, 


உ விட டர irar 


க] 14121017 


ல்‌ +. 3 rara ra பட. 
ed பார்ரா. TT CE 


3 200 கம்‌ 


‘| eT 
F. ரர 
L. ப) 


சம்பந்தமில்லாத திரு.கலந்தாபாட்சா என்பவர்‌ சுணக்கு மூலம்‌ காசோலை எண்‌,.248277 பற்றும்‌ 
காசோலை எண்‌ 248278 மூலம்‌ ௪௫.17,42,000 பெறப்பட்டு 12.3.2018 அன்று செலுத்தப்பட்டுள்ளது. 
எஞ்சிப தொகையும்‌ ரூ.4,07.634 மற்றும்‌ வட்டித்‌ தொகை ரூ.84,690/- திருமத்‌ வசுமதி என்பவரால்‌ 
செலுத்தப்பட்டுள்ளது. 


இதற்கு பொறுப்பான இளநிலை உதவியாளர்‌ திருமதி குணசேகரி அவர்கள்‌, மீது 
இராமநாதபுரம்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ செ.மு.ந.க.எண்‌.1075/2018/டி2 நாள்‌ 10.7.2018ன்‌ வழி 


தமிழ்நாடு குடிமைப்பணிகள்‌ விதிகள்‌ 17(அ -ன்‌ கீழ்‌ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 


பேரராடசிக்கு சம்பந்தப்படாத மூன்றாம்‌ நபர்கள இததொகையினை செலுத்துவதற்கு அனுமதி 
நந்தது தவறான செய்கையாகும்‌. இவ்வாறான தவறான நடைமுறைக்கு செயல்‌ அலுவலரும்‌ காரணம்‌ 


என்பதால்‌ நிர்வாக ரீதியாக ஆயவு செய்யப்பட வேண்டும்‌. 
பெறப்பட்ட ரை: 


பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. 


4.12.4. கன்னியாகுமரி மாவட்டம்‌ - அஞ்சு கிராமம்‌ பேரூராட்சி - தொழிலாளர்‌ நலநிதித்‌ தொகை உரிய 
கணக்கில்‌ செலுத்தாமல்‌ பேரூராட்சி கணக்கில்‌ முடக்கப்பட்டுள்ளது - ரூ.9.07 இலட்சம்‌ - தணிக்கை 
தடை எழுப்பிய பின்‌ தொகை செலுத்தப்பட்டது. 
பத்தி எண்‌.44/2016-17 

பேரூராட்சியில்‌, கட்டிட உரிமம்‌ வழங்கும்‌ போதும்‌, வேலைகளுக்கான பட்டியல்களை 
தாவு செய்யும்‌ போதும்‌ அரசு ஆணை நிலை) எண்‌. 295/தொழிலாளர்‌ மற்றும்‌ வேலைவாய்ப்புத்‌ துறை 
நாள்‌ 17.12.2013-ன்‌ படி வசூலிக்கப்பட்ட, பிடித்தம்‌ செய்யப்பட்ட தொழிலாளா நல நிதித்‌ தொகையினை 
உடனுக்குடன்‌ அதற்கான தலைப்பில்‌ செலுத்தாமல்‌ பேரூராட்சி கணக்கில்‌ கணக்கு 
குறியீடு எண்‌.4036-ல்‌ ரூ.9.07 இலட்சம்‌ வைக்சுப்பட்டுள்ளது காணப்பட்டது. இதனால்‌ தொழிலாளர்‌ 
நல வாரியத்திற்கு ரூ.9.07 (இலட்சம்‌ வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 
பெறப்பட்ட பதிலுரை 


இவ்வலுவலக ந.க.எண்‌.2607/பேத()/2019, நாள்‌:14.05.2019-ன்வபி பேரூராட்சிகளின்‌ 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டடது. அதன்பின்‌ 04.07.2019 அன்று வங்கி வரைவோலைகள்‌ 
எண்‌.118040188, 118040195 மற்றும்‌ 118040213-ன்‌ வழி தொழிலாளர்‌ நல வாரியத்திற்கு செலுத்தப்பட்டு 
தொழிலாளர்‌ நலவாரியத்தால்‌ 05.07.2019 அன்று வங்கி வரைவோலைகள்‌ பெற்று கொண்டமைக்கு 
ஒப்புதல்‌ அளிக்கப்பட்டது. பத்தி நீக்கம்‌ செய்யப்பட்டது. 
G7 


119-3௨42 


4,12.5. விருதுநகர்‌ மாவட்டம்‌ - வதராயிருப்பு பேரூராட்சி - தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள்‌ கட்டமைப்பு 
திட்டம்‌ மற்றும்‌ சிறப்புச்‌ சாலைகள்‌ திட்டம்‌ - 2010-ன்‌ கீழ்‌ ஒதுக்கீடுகள்‌ அரசிடமிருந்து பெறப்பட்டது - 
2013-14-க்குப்‌ பின்னார்‌ நாளது தேதி வரை எந்த ஒரு வரவு - செலவும்‌ மேற்கொள்ளாதது — உரிய 
அரசு தலைப்பில்‌ மீள செறுத்தப்படல்‌ வேண்டும்‌ - தொகை ரூ.24.92 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.57/2016-17 

அ) விருதுநகர்‌ மாவட்டம்‌, வத்திராயிருப்பு பேரூராட்சியில்‌, சிறப்புச்‌ சாலைகள்‌ - 2010 என்ற 
பெயரில்‌ யூனியன்‌ வங்கிக்‌ கிளையில்‌ சேமிப்பு கணக்கு எண்‌.335602011109890, 23.02.2011 அன்று 
தொடங்கப்பட்டு இத்திட்டத்திற்கெனொ ரூ.80.00 இலட்சம்‌ பெறப்பட்டு  இக்கணக்கிற்கு 
வரவாக்கப்பட்டுள்ளது. பின்னர்‌ தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள்‌ கட்டமைப்பு திட்டம்‌ (TURIP) 
2013-14 மற்றும்‌ 2014-15-ன்‌ கீழ்‌ 90:10 என்ற நிதி ஒதுக்கீட்டுத்‌ திட்டத்தின்‌ கீழ்‌ ரூ.46,98,000/- 
பெறப்பட்டு இதே வங்கிக்‌ கணக்கிற்கு வரவாக்கப்பட்டு செலவினங்கள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 

இந்நிலையில்‌, இந்த வங்கிக்‌ கணக்கில்‌ 2013-14 ஆம்‌ ஆண்டிற்குப்‌ பின்னர்‌, நாளது தேதி 
வரை எந்த ஒரு வரவு செலவும்‌ மேற்கொள்ளப்படாமல்‌, 31.03.2018 அன்று ரூ.24,92,329/- இருப்பாக 
உள்ளது. இந்தத்‌ தொகையில்‌, அரசு மானியத்‌ தொகை இருப்பிற்கு ஈட்டப்பட்ட வங்கி வட்டி வரவு 
ரூ.7,40,630/- அகும்‌. இத்தொகையினை தமிழ்நாடு நகர்ப்புற சாலைகள்‌ கட்டமைப்பு திட்டக்‌ (ரிப்‌) 
கணக்கில்‌ மீள செலுத்தி விபரம்‌ தணிக்கைக்கு தெரிவிக்கப்படல்‌ வேண்டும்‌. 

ஆ மீதம்‌ உள்ள இருப்புத்‌ தொகை ரூ.17,51,699/-ம்‌ இத்திட்டங்களின்‌ கீழ்‌ மேற்கொள்ளப்பட்ட 
பணிகளின்‌ சேமிப்பு தொகையா ? அல்லது பிற தொகையா ? என்ற விபரம்‌ தணிக்கைக்கு தெரிவிக்க 
வேண்டும்‌ தொகை மேற்கொள்ளப்பட்ட பணிகள்‌ இருப்பின்‌, இதனை சம்பந்தப்பட்ட திட்டக்‌ கணக்கில்‌ 


மீள செலுத்தி விபரம்‌ தனரிக்கைக்கு தெரிவிக்கப்படல்‌ வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை: 


இடைக்காலப்‌ பதில அளிக்கப்பட்டுள்ளது. 


4.12.6. அரியலூர்‌ மாவட்டம்‌ - உடையார்பாளையம்‌ பேரூராட்சி - பல்வகைக்‌ கேட்பு - 2016-2017 
ஆம்‌ ஆண்டிற்கு புதிய பேருந்து நிலைய கடைகள்‌ ஏலம்‌ விடப்படாதது - ஏலம்‌ விட நடவடிக்கை 
எடுக்கப்பட வேணடும்‌. 
பத்தி எண்‌:48 (கோப்பு-36/2010) /2016-17 

அரியலூர்‌ மாவட்டம்‌, உடையார்பாளையம்‌ பேரூராட்சி புல எண்‌.184/5-ல்‌ ரூ.80.00 இலட்சம்‌ 


மதிப்பீட்டில்‌ புதிய பேருந்து நிலையத்துடன்‌ கூடிய 10 கடைகள்‌ 1 உணவு விடுதி மற்றும்‌ 1 கட்டண 


08 


கழிவறை ஆகியன்வ கட்டப்பட்டுள்ளன. இந்த கடைகள்‌, உணவகம்‌ மற்றம்‌ நவீன கட்டண 
கழிவறைகள்‌ 17.03.2010-ல்‌ குத்தகை ஏலம்‌ விடப்பட்டது. (இந்த குத்தகை நிர்ணயம்‌ இப்பேரூராட்சி 
மன்ற தீர்மானம்‌ எண்‌.213/28.04.2010-ன்‌ படி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி, இக்கடைகள்‌ 
2010-11 முதல்‌ 2012-13 முடிய உள்ள மூன்றாண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்படுவதாக செயல்‌ 
அலுவலர்‌ நக. எண்‌.36/2010 நாள்‌.06.04.2010-ன்‌ படி சம்பந்தப்பட்ட ஏலதாராகளுக்கு குத்தகை 
அனுமதி வழங்கி ரூ.20/- மதிப்புள்ள முத்திரைத்தாளில்‌ உறுதிமொழி எழுதிக்கொடுக்க 
உத்திரவிடப்பட்டுள்ளது. இதனடிப்படையில்‌ இக்கடைகளுக்கு 2011-12 முதல்‌ 2012-13 வரை கேட்பு 
எழுப்பப்பட்டன. 

2012-13 ஆம்‌ ஆண்டுடன்‌ ஏலம்‌ முடிவடைந்தது. மிண்டும்‌ 30.11.2015-ல்‌ கடைசியாக ஏலம்‌ 
விடப்பட்டது, ௬ணணிக்கையின்‌ போது அறியப்பட்டது. அப்பொழுது ஏலதாராகள்‌ மாதம்‌ ஒன்றிக்கு 
அவர்களின பெய; ட. எதிரில்‌ உள்ள தொகையை எலம்‌ கோரிய வகையில்‌ மாதம்‌ *-ற்கு 
(ரூ.745052) வாடகைக்கு ஏலம்‌ விடப்பட்டு உள்ளது. கடை ஒன்றிற்கு ரூ.2000/- வீதம்‌ வைப்புத்‌ 
தொகை பெறப்பட்டு (4019-ல்‌ வைப்புத்‌ தொகை பதிவேட்டில்‌ இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. 

ஆனால்‌ ஏலதாரர்கள்‌ மேற்காணும்‌ கடைகளை நடத்தாமல்‌ செலுத்த வேண்டிய தவணைத்‌ 
தொகையை செலுத்தாமல்‌ உள்ளனர்‌. இதனால்‌ பேரூராட்சிக்கு தணிக்கை ஆண்டில்‌ 
ரூ.89,400/- இழப்பாகும்‌. இதனால்‌ இவாகளின வைப்புத்தொகை கணக்கில்‌ இருப்பிலுள்ள 
வைப்புத்தொகையை திருப்பி தராமல்‌ பேரூராட்சி கணக்கில்‌ வரவெடுக்கப்பட வேண்டும்‌. மீதமுள்ள 
தொகை பெறப்பட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்‌. 

2010 ஆம்‌ ஆண்டில்‌ ரூ.80 இலட்சம்‌ மதிப்பீட்டில்‌ கட்டி முடிக்கப்பட்ட இப்பேருந்து நிலையம்‌ 
மற்றும்‌ கடைகளுக்கான டுபிட்கோ நிறுவனத்திடம்‌ பெற்ற ரூ.35 இலட்சம்‌ கடனுக்காக 
தளரிக்கையாண்டில்‌ மட்டும்‌ ரூ.3,96,849/- (அசல்‌ ரூ.3,52,941 + வட்டி ரூ.43,908) செலுத்தப்பட்டுள்ள 
நிலையில்‌ இச்சுடைகளிலிருந்து இதுநாள்‌ வரை எந்த வருமானமும்‌ பேரூராட்சிக்கு கிடைக்கப்‌ 
பெறவில்லை. எனவே இதிலிருந்து வருமானம்‌ கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை: 

இவ்வலுவலக ந.க.எண்‌.2607/பேத1/2019, நாள:14.05.2019-ன்‌ வழி பேரூராட்சிகளின்‌ 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டது. உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற 


இடைக்கால பதில்‌ அளிக்கப்பட்டுள்ள து. 


4.12.7. தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - அய்யம்பேட்டை பேரூராட்சிக்கு புதிய அலுவலக கட்டிடம்‌ கட்டி 
முடிக்கப்பட்டது. புதிய கட்டிடத்தில்‌ அலுவலகம்‌ செயல்படாமல்‌ பழைய கட்டிடத்தில்‌ செயல்பட்டு 


வருவது குறைபாடு. 
பத்தி எண்‌.17/2016-17 


69 


119-3—12ə 


தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌, அய்யம்பேட்டை தேர்வு நிலை பேரூராட்சிக்கு போதிய இடவசதி 
துன்மையால்‌ புதிய அலுவலகம்‌ கட்டிடம்‌ கட்டுவதற்கு மாநில பகிர்வு நிதியிலிருந்து ரூ.20 இலட்சம்‌ 
மதிப்பீட்டில்‌ சாந்தி நகரில்‌ புதிய அலுவலக கட்டிடம்‌ கட்டுவதற்கு தொகை அனுமதிக்கப்பட்டு 
இதற்கான பணிகள்‌ அனைத்தும்‌ முடிந்து விட்டது. ஆனால்‌ பேரூராட்சி அலுவலகம்‌ இது நாள்‌ வரை 
புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்படாமல்‌ பழைய கட்டிடத்தில்‌ இயங்கி வருகிறது. தற்போது புதிய அலுவலக 
கட்டிடத்தில்‌ அய்யம்பேட்டை காவல்‌ நிலையம்‌ இயங்கி வருகிறது. மன்ற தீர்மானத்தின்‌ படி காவல்‌ 
நிலையத்திற்கு வாடகைக்கு விடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. பேரூராட்சிகளின்‌ இயக்குநரின்‌ 
அனுமதியில்லாமல்‌ காவல்‌ நிலையத்திற்கு வாடகைக்கு விடப்பட்டது தவறாகும்‌. மேலும்‌ இதுநாள்‌ 
வரை காவல்‌ துறையிலிருந்து வாடகை ஏதும்‌ பெறப்படவில்லை. மேலும்‌ புதிய அலுவலக கட்டிடத்தில்‌ 
காவல்‌ நிலையம்‌ செயல்பட்டு வரும்‌ காலங்களுக்கு பொதுப்பணித்துறையின்‌ சதுர அடி மதிப்பீட்டின்‌ 
அடிப்படையில்‌ வாடகை வசூலிக்க வேண்டுமென தணிக்கையில்‌ தெரிவிக்கப்படுகிறது. 
மேலும்‌ காவல்‌ நிலையத்திற்கு விடப்பட்டதற்கு பேரூராட்சி இயக்குநரின்‌ பின்னேற்பு ஆணை பெறப்பட 
மவண்டும்‌. 
கோப்பு எண்‌ ந.க.எண்‌.469/ ௮1/2011 (குறிப்பு 

செயற்பொறியாளர்‌, பொதுப்பணித்துறை கூட்ட கு) கோட்டம்‌, தஞ்சாவூர்‌ கடித 
ந.க.எண்‌.483/கோ 203-1 2013/இவ அ2/ நாள்‌.30.08.2013-ன்‌ படி, மாத வாடகை ரூ.16,700/- நிர்ணயம்‌ 
செயயப்பட்டுள்ளது. இதில்‌ 01.02.2012 முதல்‌ 31.01.2015 முடிய வாடகை தொகையாக ரூ.16,700/- வீதம்‌ 
(36 மாதங்களுக்கு ரூ.6,01,200/-) தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ காவல்‌ கண்காணிப்பாளர்‌ அலுவலக 
ந.க.எண்‌.ஹச்‌2/93609/2014 நாள்‌.17.10.2016-ன்‌ மூலம்‌ செலுத்தப்பட்டுள்ளது. 11.03.2017 அன்று 
கட்டிடம்‌ காலி செய்யப்பட்டுள்ளதாக காவல்‌ ஆய்வாளர்‌ அய்யம்பேட்டை வட்ட அலுவலகத்கதிலிருந்து 
கடிதம்‌ வரப்பெற்றுள்ளது. எனவே மீதமுள்ள 01.02.2015 முதல்‌ 11.03.2017 முடிய உள்ள காலத்திற்கு 
வாடகை கோரி பெறப்பட்டு பேரூராட்சி நிதியில்‌ வரவு எடுக்கப்பட்டு அதன்‌ விபரம்‌ தணிக்கைக்கு 
உட்படுத்தப்படவேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை : 

இவ்வலுவலக ந.க.எண்‌.2607/பேத1/2019, நாள்‌:14.05.2019-ன்‌ வழி பேரூராட்சிகளின்‌ 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டது. பேரூராட்சிகளின்‌ இயக்குநர்‌ தனது ந.க.எண்‌.5509/2019/அள2, 
நாள்‌:15.07.2019-ன்‌ வழி அளித்துள்ள பதிலுரையில்‌ அரசுத்‌ துறை என்பதால்‌ நீக்கம்‌ செய்து தர 
கோரியுள்ளார்‌. பேரூராட்சிக்கு இழப்பு என்பதால்‌ பதில்‌ ஏற்புடையது அல்ல. 


70 


5. ஊரக வளர்ச்சி மற்றும்‌ த௱ராட்சித்துறை - மாவட்ட ஊராட்சி 

பஞ்சாயத்து ராஜ்‌ அமைப்புகள்‌ மூன்றடுக்குகளாக செயல்படுகின்றன. மாவட்ட ஊராட்சி, 
ஊராட்சி ஒன்றியம்‌ மற்றும்‌ கிராம ஊராட்சி என்ற மூன்றடுக்கில்‌ நிர்வாகம்‌ செயல்படுகிறது. 
தமிழ்நாட்டில்‌ மொத்தமுள்ள 32 மாவட்டங்களில்‌ சென்னை மாவட்டம்‌ நீங்கலாக 31 மாவட்ட 
ஊராட்சிகள்‌ செயல்படுகின்றன. மாநில அரசாங்கத்தினால்‌ விடுவிக்கப்படுகின்ற மாநில பகிர்வு நிதி 
மான்யம்‌ மாவட்ட தளராட்சியில்‌ பெறப்பட்டு ஊராட்சி ஒன்றியங்களுக்கும்‌ கிராம ஊராட்சிகளுக்கும்‌ 
பகிர்ந்தளிக்கப்பட்டு திட்டங்கள்‌ செயல்படுவது கண்காணிக்கப்படுகிறது. 

மாவட்ட ஊராட்சிகளின்‌ மீதான தணிக்கை உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறையினால்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ சட்ட பூர்வமான தணிக்கையாகும்‌. 

31 மாவட்ட களராட்சிகளின்‌ கணக்குகளின்‌ மீதான 2018-17 ஆம்‌ ஆண்டு தணிக்கை 
மேற்கொள்ளப்பட்டு நிலுவையின்றி முடிக்கப்பட்டுள்ளது. 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மாநில நிதிக்குழு மான்யம்‌ ரூ. 2484564 இலட்சங்கள்‌ 
பெறப்பட்‌ டுள்ளன. 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ ஊராட்சி ஒன்றியங்களுக்குரிய மாநில நிதிக்குழு பான்யத்‌ 
தொகையாக ரூ.12957.70 இலட்சங்கள்‌, மாநில நிதிக்குழு பணிகளுக்காக 4202465 இலட்சங்கள்‌ 
விடுவிக்கப்பட்டுள்ளது. 

தணிக்கை ஆண்டின்‌ துவக்கத்தில்‌ ரூ.16179.17 இலட்சம்‌ ஆரம்ப இருப்பாக உள்ளது. 
3103.2017 அன்றைய தேதிய முடிவு இருப்பு ரூ.16190.71 இலட்சங்கள்‌ உள்ளன. 
கொடுபடா மான்யத்திற்கான விவரம்‌ இல்லை, 

தணிக்கை ஆண்டில்‌, தணிக்கை ஆண்டு மற்றும்‌ அதற்கு முன்‌ பணிகளுக்காக 
விடுவிக்கப்பட்ட மான்யத்‌ தொகையில்‌ மேற்கொள்ளப்பட்ட செலவினம்‌ போக மிகுதியாக உள்ள 
தொகை ரூ. 77.18 இலட்சங்கள்‌ மாவட்ட ஊராட்சிக்கு திரும்ப செலுத்தப்பட்டுள்ளது. இவை மிகுதித்‌ 
தொகை என்பதால்‌ இதனை அரசு சுணக்கில்‌ செலுத்தப்பட வேண்டி தணிக்கைத்‌ தடைகள்‌ 
எழுப்பப்பட்டுள்ளன. 

அதே போன்று 31 மாவட்ட ஊராட்சிகளில்‌ மான்யத்‌ தொகையின்‌ இருப்பின்‌ மீது பெறப்பட்ட 
வங்கி வட்டித்‌ தொகை ரூ. 547,38 இலட்சம்‌ அரசு கணக்கில்‌ செலுத்தப்படாமல்‌ உள்ளது. 

31.03.2017 அன்று மாவட்ட ஊராட்சிகளின்‌ கணக்கில்‌ உள்ள தொகை 
ரூ.16190,21 இலட்சத்தில்‌ மேற்கொண்டு பணி செய்ய இயலாத மான்யம்‌ இருப்பின்‌ அரசு கணக்கில்‌ 
செலுத்தப்பட வேண்டும்‌. முடிக்கப்படாத பணிகளுக்கு நிதியினை விடுவித்து பணிகள்‌ 


முடிக்கப்படவேண்டும்‌. 





6.1 பஞ்சாயத்து ராஜ்‌ 


பஞ்சாயத்து ராஜ்‌ அமைப்புகளுக்கு அரசியலமைப்புச்‌ சட்டப்படியான தகுதி நிலையை அளித்த 


இந்திய அரசியலமைப்புச்‌ சட்டத்தின்‌, 73வது திருத்தத்தின்‌ அடிப்படையில்‌ மாநில சட்ட மன்றம்‌, 


தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994-ஐ இயற்றியது (அரசு ஆணை 84, ஊரக வளர்ச்சி துறை, 
நாள்‌.24.04.1994). இந்த சட்ட திருத்தத்தின்படி, கிராம அளவில்‌ கிராம ஊராட்சிகள்‌, இடைநிலையில்‌ 


வட்டார ஊராட்சிகள்‌ களராட்சி ஒன்றியங்கள்‌) மற்றும்‌ மாவட்ட அளவில்‌ மாவட்ட ஊராட்சிகள்‌ என 


மூன்று அடுக்குகள்‌ கொண்ட பஞ்சாயத்து ராஜ்‌ அமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில்‌ 


சென்னை நீங்கலாக 31 மாவட்ட ஊராட்சிகள்‌, 385 வட்டார ஊராட்சிகள்‌ மற்றும்‌ 12524 கிராம 


களராட்சிகள்‌ உள்ளன. 


6.1(] ஊராட்சி ஒன்றியத்தின்‌ அதிகாரங்கள்‌ 


4) 


3) 


6) 


ஊராட்சி ஒன்றியத்தின்‌ பொது நிதியிலிருந்து செலவிடப்படும்‌ எந்த ஒரு செலவினமும்‌ ஊராட்சி 
ஒன்றிய மன்றத்தின்‌ ஒப்புதலுடனேயே செய்ய வேண்டும்‌ (பிரிவு 130,197) 

ஊராட்சி ஒன்றியத்தின்‌ வரவு செலவு திட்டத்திற்கு ஊராட்சி ஒன்றிய பன்றத்தின்‌ அனுமதி 
பெற்ற பின்னரே இதர திட்டங்கள்‌ செயல்படுத்தப்பட வேண்டும்‌ (பிரிவு 192) 

ஊராட்சி ஒன்றியத்தில்‌ உபரி நிதி இருந்தால்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவரின்‌ அனுமதி பெற்று 
ஊராட்சி ஒன்றியம்‌ அரசு குறிப்பிடும்‌ நிதி நிறுவனங்களில்‌ வைப்பீடு செய்து அதிக வட்டி பெற்று 
வாவாக்கலாம்‌. (பிரிவு 181 ௭) 

பிற ஊராட்சி அமைப்புகள்‌ வளர்ச்சி பணிகளை நிறைவேற்றுவதற்காக தேவையான நிதியை 
ஊராட்சி ஒன்றிய பொது நிதியிலிருந்து கடனாக அளிக்கலாம்‌ (பிரிவு 181டி) 

ஊராட்சி ஒன்றியப்‌ பகுதிகளில்‌ நீர்ப்பாசன ஆதாரத்தில்‌ குடிமராமத்து வேலைகளை 
மேற்கொண்டு பொதுமக்களிடமிருந்து குடிமராமத்து கட்டணத்தை நிர்ணயித்து வசூலிக்கலாம்‌ 
(பிரிவு 1332) 

ஊராட்சி ஒன்றிய நீர்ப்பாசன ஆதாரங்கள்‌ மற்றும்‌ பொதுப்‌ பணித்துறை நீர்‌ ஆதாரங்களில்‌ மீன்‌ 
பிடிப்பதற்கான உரிமம்‌ வழங்கலாம்‌ (பிரிவு 133 (3) அரசு ஆணை எண்‌.169 ஊ.வ. துறை 
நாள்‌.16.08.1999. 


100 ஏக்கருக்கு குறைந்த நீர்ப்பாசன ஆதாரங்களை ஊராட்சி ஒன்றியம்‌ பராமரிக்க வேண்டும்‌. 


74 


கட்டாய மற்றும்‌ விருப்பக்‌ கடமைகள்‌ தவிர அரசு திட்டங்களை ஒன்றியம்‌ மூலம்‌ நிறைவேற்ற 
சட்டப்பிரிவு 113, 114-ன்‌ படி ஒப்படைக்கப்பட்ட கடமைகளில்‌ வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 
6.2 மாநிலம்‌ சார்ந்த பொது விவரங்கள்‌ 

மாநிலத்தின்‌ மக்கள்‌ தொகை மற்றும்‌ வளர்ச்சி நிலைப்‌ பற்றிய விவரங்கள்‌ அட்டவணையில்‌ 


கொடுக்கப்பட்டுள்ளன. 





மாநிலத்தின்‌ முக்கிய புள்ளி விவரங்கள்‌ 

















7,21,38,958 (2011 ஆம்‌ ஆண்டு மக்கள்‌ 
GIBT கணக்கு படி) 


ஆண்‌ — 3,5158,871 


மக்கள்‌ தொகை 
பெண்‌ - 3,59,80,087 


மாவ்ட்ட ஊராட்சிகள்‌ 31 (சென்னை மாவட்டம்‌ நீங்கலாக) 










வட்டார ஊராட்சிகள்‌ (ஊராட்சி 


ஒன்றியங்கள்‌) 385 






கிராம ஊராட்சிகள்‌ 12524 
ஊராட்சி அமைப்புகளின்‌ மொத்த 


எண்ணிக்கை 


(அதாரம்‌ - 2011ம்‌ ஆண்டு மக்கள்‌ தொகை கணக்கெடுப்பின்படி) 
(அதாரம்‌:இந்திய கணக்காய்வு மற்றும்‌ தணிக்கை துறைத்தலைவரின்‌ அறிக்கை எண.1-2018) 





உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை இயக்குநர்‌ அரசு ஆணை (இலை) எண்‌.1722 உள்ளாட்சி துறை 
நாள்‌.15.10,1960-ன்‌ படி வட்டார ஊராட்சிகளுக்கான சட்டப்படியான தணிக்கையாளர்‌ ஆவார்‌. 
(கமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 1994 பிரிவு 193 மற்றும்‌ தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம 
1958 பிரிவு 141(11). அவர்‌ கிராம ஊராட்சிகளின்‌ கணக்குகளை சோதனை ஆய்வு (Test Check) 
மட்டுமே செய்கிறார்‌. அரசு ஆணை நிலை எண்‌.95 ஊரக வளர்ச்சி துறை நாள்‌.10.04.2000-ன்‌ படி 
உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை இயக்குநர்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ 20% ஊராட்சிகள்‌ மற்றும்‌ 
ஊச வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி இயக்குநரால்‌ தேர்வு செய்யப்படும்‌ 2% ஊராட்சிகள்‌ மீதான 


தணிக்கையை மேற்கொள்ள வேண்டும்‌. 


73 


1994ம்‌ ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டப்‌ பிரிவு 193 & 242 மற்றும்‌ அரசு ஆணை நிலை 
எண்‌.265 ஊரசு வளர்ச்சி (சி3) துறை நாள்‌,21.12.1999-ன்‌ படி மாவட்ட ஊராட்சிகள்‌ தணிக்கை 
உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை இயக்குநரால்‌ மேற்கொள்ளப்படுகிறது. 

2014 ஆம்‌ வருட தமிழ்நாடு உள்ளாட்சி நிதி தணிக்கை சட்டப்பிரிவு 7 மற்றும்‌ 2015 ஆம்‌ வருட 
தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைச்‌ சட்ட விதிகள்‌ 7(0-ன்‌ படி ஒரு நிதியாண்டு முடிவுற்ற மூன்று 
மாதங்களுக்குள்‌ அவ்வாண்டிற்கான ஆண்டு கணக்குகள்‌ தயாரித்து தணிக்கைக்கு 
அளிக்கப்பட வேண்டும்‌. 

5.3 ஊராட்சி அமைப்புகளின்‌ நிர்வாக அமைப்பு 

2016 ஆம்‌ வருடம்‌ மார்ச்‌ மாதத்தில்‌ உள்ள படி ஊராட்சி அமைப்புகளின்‌ நிர்வாக அமைப்பு 
கீழ்கண்டவாறு செயல்பட்டு வருகிறது. அரசு அளவில்‌, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ துறையின்‌ 
அரசு கூடுதல்‌ தலைமை செயலாளர்‌ தலைவர்‌ ஆவார்‌. ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி இயக்குநா 


துறையின்‌ தலைவா ஆவார்‌. மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ அனைத்து ஊராட்சிகளின்‌ ஆய்வாளர்‌ ஆவார்‌ 


74 


CLE BLL 


_ = — — — — — — — — = — 





== E = ௨. 


மன்றம்‌ - தலைவர்‌ 





ஊராடசி ஒன்றிய மன்றம்‌ 
லவா 





(தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி) 


ஊரசு வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ துறை 


அமைச்சா்‌ 


அரசு கூடுதல்‌ தலைமை செயலாளா 


ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி துறை 





ஆணையர்‌ / இயக்குநர்‌ 


ஊரக வளர்ச்சி! மற்றும்‌ ஊராட்சி துறை 


_ =. -- 





மாவட்ட ஆட்சித்‌ தலைவா _— 


செயலாளா்‌ 
மாவட்ட ஊராட்சி 


பொடு ட. === -= 








வட்டார வளர்ச்சி அலுவலா 





(தோந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி) (வட்டார ஊராட்சி) 


கிராம ஊராட்சி தலைவர்‌ 
செயல்‌ அதிகாரி 
(தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி) 





வட்டார வளர்ச்சி அலுவலா 


(கிராம்‌ ஊராடசிகள) 


[தி 


6.3 (i) வரவு செலவு திட்டம்‌ 


1994 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ பிரிவ 192 ஊராட்சி நடைமுறை நூல்‌ பாகம்‌ 
2 அத்தியாயம்‌ 2-ன்‌ கீழ்‌ பத்தி 27-ல்‌ ஊராட்சி ஒன்றியங்களின்‌ கணக்குகளை பராமரித்தலுக்கான 
அறிவுரைகள்‌ வழங்கப்பட்டுள்ளன. ஊராட்சி நடைமுறை நூலின்‌ அத்தியாயம்‌ 2-ன்‌ படி ஊளராட்சி 


ஒன்றிய வரவு செலவு திட்டங்கள்‌ தயாரிக்கப்படுகிறது. 


வரவு செலவு திட்டம்‌ எக்காரணம்‌ கொண்டும்‌ பற்றாக்குறை வரவாகவோ, நிகர பற்றாக்குறை 
இருப்பாகவோ இருக்கக்கூடாது. வரவு செலவு திட்டத்தில்‌ வரும்‌ நிதியாண்டில்‌ செய்யப்படவுள்ள 
பணிகளுக்காக மேற்கொள்ள இருக்கும்‌ செலவுகளை சேர்க்க வேண்டும்‌. வாவு செலவு 


திட்டத்தில்‌ உத்தேச வாவுகளில்‌ 5%-க்கும்‌ குறையாத தொகை இருப்பாக இருக்க வழிவகை 


செய்யப்படவேண்டும்‌. 





ல்‌ பெறும்‌ முறை 

ஊராட்சி ஒன்றிய ஆணையர்‌ நவம்பர்‌ 1 ஆம்‌ தேதிக்குள்‌ வரவு செலவுத்‌ திட்ட முன்மொழிவை 
தயாரித்து ஊராட்சி ஒன்றிய குழுவின்‌ அனைத்து உறுப்பினர்களின்‌ சுறறுக்கு கருத்தறிய அனுப்பிட 
வேணடும்‌, ஊராட்சி ஒன்றிய குழுவினால்‌ பார்வையிடப்பட்ட வரவு செலவு திட்ட முன்மொழிவினை 
4 படிகள்‌ இணைப்புகளுடன்‌ நவம்பர்‌ 15 ஆம்‌ தேதிக்குள்‌ ஊரக வளர்ச்சி உதவி இயக்குநர்‌ 
(ஊராட்சிகள்‌) அவர்களுக்கு அனுப்பிட வேண்டும்‌. உதவி இயக்குநர்‌ (ஊராட்சிகள்‌) முன்மொழிவினை 
கூர்ந்தாய்வு செய்து அரசு ஆணை (நிலை எண்‌.582 ஊ.வ (ம) உள்ளாட்சி நிர்வாகம்‌ 
நாள்‌.15.03.1964-ல்‌ வடிவமைக்கப்பட்ட படிவத்தில்‌ தனது குறிப்புரைமினை பதிவு செய்து மாவட்ட 
ஆட்சித்‌ தலைவருக்கு நவம்பர்‌ 30-க்குள்‌ மூன்று படிகளில்‌ அனுப்ப வேஷ்டும்‌. தனை மாவட்ட 
ஆட்சித்‌ தலைவர்‌ கூர்ந்தாய்வு செய்து தனது குறிப்‌ ஈரபினை பதிவு யத ஒரு படியை 
ஜனவரி 15 ஆம்‌ தேதிக்குள்‌, ஊராட்சி ஒன்றியக்‌ குழுவிற்கு கிடைக்கத்‌ தக்க வகையில்‌ அனுப்பி 
வைக்க வேண்டும்‌. அவ்வாறு பெறப்பட்ட வரவு செலவு திட்ட முன்மொழிவில்‌ மாவட்ட ஆட்சித்‌ 
தலைவரின்‌ குறிப்புரையில்‌ கண்டுள்ளபடி திருத்தம்‌ ஏதும்‌ செய்வது தேவையெனில்‌ உரிய திருத்தம்‌ 
மேற்கொண்டு அதனை ஊளராட்சி ஒன்றியக்‌ குழுவின்‌ ஒப்பளிப்புக்கு வைக்க வேண்டும்‌. 
அவ்வாறு பெறப்படும்‌ வரவு செலவு திட்ட முன்மொழிவினை ஊராட்சி ஒன்றியக்‌ குழு பிப்ரவரி 20 ஆம்‌ 
தேதிக்குள்‌ ஒப்புதல்‌ அளிக்க வேண்டும்‌. ஊராட்சி ஒன்றியக்‌ குழுவால்‌ ஒப்பளிக்கப்பட்ட வாவு செலவு 
திட்ட நகல்‌ ஒன்றினை உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை உதவி இயக்குநருக்கு அனுப்பி வைக்க 


வேண்டும்‌. 


79 


ஆனால்‌ தமிழ்நாட்டிலுள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களிலும்‌ வாவு-செலவு திட்டத்திற்கான 
ஒப்புதல்‌ பெறப்படும்‌ நடைமுறை தற்போது பின்பற்றப்படவில்லை. இதன்‌ விவரம்‌ சம்பந்தப்பட்ட 
தணிக்கை நிறுவனங்களின்‌ தணிக்கை அறிக்கையில்‌ சுட்டிக்‌ காண்பிக்கப்பட்டுள்ளது. 









அரசு கூடுதல்‌ தலைமை செயலாளர்‌ 
ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ துறை 





ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி 


ஆணையர்‌ / இயக்குநர்‌ 





மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ / மாவட்ட 
ஊரக வளர்ச்சி முகமை 






உதவி இயக்குநர்‌ (ஊராட்சிகள்‌) & 


மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ நேர்முக 


உதவியாளர்‌ (2எ,வ) 


மாவட்ட வட்டார 
உளராட்சிகள்‌ களராட்சிகள்‌ 


கிராம 
அளராட்சிகள்‌ 
6.4 வருவாயை உயர்த்துவதற்கு செய்ய வேண்டியன 


கட்டிடங்கள்‌ வாடகை, ஒடத்துறை குத்தகை, பயன்தரத்தக்க மரங்கள்‌ குத்தகை மற்றும்‌ 








சந்தை வசூல்‌ ஆகியவை பல ஆண்டுகளுக்கு முன்‌ நிர்ணயம்‌ செய்த பழைய கட்டண வீதத்தில்‌ 
வசூலிக்கப்படுவதால்‌ இவற்றில்‌ இருந்து குறைவான வருவாயே வருகின்றது. இவற்றிற்கான 
கட்டண விகிதங்களை மறுபரீசிவினை செய்து உயர்த்தினால்‌ இவற்றின்‌ மூலம்‌ கணிசமான 
தொகை ஊராட்சி ஒன்றியத்திற்கு கூடுதலான வருவாய்‌ கிடைக்கும்‌. 


6.5 தணிககையின்‌ நோக்கங்கள்‌ 
1. உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உரிய வாரவினங்கள்‌ முழுமையாக விடுதலின்றி வரவு 
வந்துள்ளனவா என சரிப்பார்த்தல்‌ 
2. பெறப்பட்ட மான்ய வரவுகளை கணக்கு வைத்து உரிய நிதியில்‌ வரவு எடுப்பதை உறுதி 
செய்தல்‌ 
77 


3. நிதிகளைப்‌ பெறுவதன்‌ மீது போதுமான கண்காணிப்பு இருந்ததா என உறுதி செய்தல்‌ 

4. உள்ளாட்சி நிறுவனங்கள்‌ உரிய சட்ட விதிகளை பின்பற்றி அரசு ஆணைகளுக்கு ஏற்ப 
செலவுகள்‌ செய்கின்றனவா என்பதை சரிப்பார்த்து தணிக்கை செய்தல்‌ 

3. மத்திய, மாநில அரசு திட்டங்கள்‌ செயல்பாடு / செலவினங்களை சரிப்பார்த்தல்‌. 


6. பெறப்பட்ட நிதி அதற்கான நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டதா என சரிப்பார்த்தல்‌. 

6.6 (1) நிதி ஆதாரம்‌ 

வரியில்லாத வருவாய்‌, மாநில அரசிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட வருவாய்‌. மாநில அரசால்‌ 
வழங்கப்பட்ட மானியங்கள்‌, பல்வேறு நோக்கங்களுக்காக இந்திய அரசால்‌ அளிக்கப்பட்ட 
மானியங்கள்‌ மற்றும்‌ மாநில மற்றும்‌ மத்திய நிதிக்குழு மானியங்கள்‌ ஆகியன கிராம சளராட்சிகள்‌ 
மற்றும்‌ வட்டார ஊராட்சியின்‌ வருவாய்க்கான ஆதாரங்களாகும்‌. மேலும்‌ சொத்துவரி, தொழில்வரி, 
விளம்பர வரி போன்ற வரிகளை வசூலிக்கும்‌ அதிகாரத்தை கிராம ஊராட்சிகள்‌ பெற்றுள்ளன. 
மாநில நிதிக்‌ குழு மான்யமாக மத்திய நிதிக்குழு மான்யமாக மாநில அரசு மற்றும்‌ இந்திய 
அரசினால்‌ அளிக்குப்பட்ட மானியங்கள்‌ மற்றும்‌ ஒப்படைக்கப்பட்ட வருவாய்‌ ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 
ஊராட்சி இயக்குநரால்‌ மாவட்ட ஆட்சியர்களுக்கு விடுவிக்கப்படுகின்றன. 
6.6 (11) ராட்சி அமைப்புகளின்‌ வரவு மற்றும்‌ செலவினங்கள்‌ (ரூபாய்‌ கோடியில்‌) 


ஸா 
° 


பொத்த செலவில்‌ மூலதன 
செல்லின்‌ விழுக்காடு 









k 



















(ஆதாரம்‌: இந்திய கணக்காய்வு மற்றும்‌ தணிக்கை துறைத்தலைவரின்‌ அறிக்கை எண்‌.1-2018 
70 


6.6 (ii) மாநில்‌ அரசிடமிருந்து பெற்ற மான்யம்‌ 


2016-17 g0 தணிக்கை ஆண்டில்‌ மாநில்‌ அரசிடமிருந்து ரூ.5711 கோடி மானியமாக 
பெறப்பட்டுள்ளது. இதில்‌ ரூ.1347 கோடி வருவாய்‌ செலவுகளாசுவும்‌, ரூ.3019 கோடி மூலதள 
செலவினமாகவும்‌ செல்விடப்பட்டுள்ளது. 

2016-17ஆம்‌ தணிக்கை ஆண்டில்‌ மொத்த செலவில்‌ மூலதன செலவினம்‌ 61% விழுக்காடாக 
இருந்தது. மூலதன செலவுகள்‌ குறைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதால்‌ புதிய சொத்தாக்கமும்‌ 


குறைவாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 





6.7 துணிக்கை க்கை காக்கல்‌ செய்கல்‌ 


2016 அம்‌ வருட தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணரிக்கைச்‌ சட்ட விதி 19 இன்படி உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கை இயக்குநர்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ செப்டம்பர்‌ 30-ம்‌ தேதிக்குள்‌ முந்தைய 
நிதியாண்டில்‌ தணிக்கை செய்யப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின்‌ கணக்குகள்‌ மீதான தொகுப்பு 
அறிக்கையை தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ 2014 பிரிவ 20-ன கீழ்‌ அரசின்‌ 
பார்வைக்கு அனுப்ப வேணடும்‌. 


6.8 தணிக்கை கடைகள்‌ நிவர்த்தி செய்தல்‌ 


களராட்சி ஒன்றிய உடனிகழ்‌ தணிக்கையின்‌ போது கண்டறியப்படும்‌ குறைகள்‌ தணிக்கை 
தடை சீட்டுகள்‌ மூலம்‌ ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கு அளிக்கப்படுகிறது. ஆணையா தடை 
சீட்டிற்கு அளிக்கும்‌ பதில்‌ ஏற்புடையதாக இருப்பின்‌ அந்த தடையினை நீக்கம்‌ செய்யப்படுகிறது. 
பதில்கள்‌ பெறப்படாத தணிக்கை தடை சீட்டில்‌ வெளியிடப்பட்ட தடைகள்‌ ஆண்டு தணிக்கை 
அறிக்கைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. உதவி இயககுநா உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை 
அறிக்கையினை அங்க்கரிக்கும்‌ பொருட்டு மேலாயவுக்கு (Local Passing} வரும்‌ பொழுது 
ஆணையரால்‌ ஆண்டு தணிக்கை அறிக்கையில்‌ சுட்டிச்காட்டப்பட்ட தணிக்கை தடைகளுக்கு 
பதில்கள்‌ அளிக்கப்படும்‌ நோவில்‌ உதவி இயக்குநர்‌ அவற்றை பரீசிலித்து நீக்கும்‌ செய்கின்றார்‌. 


அங்க்கரிக்கப்பட்ட தணிக்கை அறிக்கையில்‌ உள்ள தணிக்கை தடைகளுக்கான பதில்கள்‌ 
பின்னர்‌ கூட்டமாவின்‌ போது (Joint Sitting) சமர்ப்பிக்கப்படும்‌ நோவில்‌ உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை 
மண்டல இணை இயக்குநர்‌ அவற்றை பரீசிலித்து நீக்கம்‌ செய்கிறார்‌. 

சுடட்டமர்விலும்‌ நீக்கம்‌ செய்ய இயலாத சிறப்பு கடிதப்‌ பத்திகள்‌ இரண்டு மாதங்களுக்கு ஒரு 
முறை மாவட்ட அளவில்‌ கூட்டப்படும்‌ மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ தலைமையில்‌ நடைபெறும்‌ உயாமட்ட 
குழுவிற்கு எடுத்து செல்லப்பட்டு தீர்வு செய்யப்படுகிறது. 


மாவட்ட உயர்மட்ட குழுவிலும்‌ தீர்வு செய்ப இயலாத பத்திகள்‌ மாநில உயர்மட்ட குழுவிற்கு 
எடுத்து செல்வப்பட்டு தீர்வு செய்யப்படுகிறது. 





31.08.2019 அன்றைய நிலையில்‌ 2009-10 ஆம்‌ ஆண்டு முதல்‌ 2015-16 ஆம்‌ ஆண்டு வரை 
ரூ.201758.04 இலட்சம்‌ மதிப்பிற்கு 40681 தணிக்கை தடைகள்‌ தீர்வு செய்யப்படாமல்‌ நிலுவையில்‌ 
உள்ளன. 

2016-17 ஆம்‌ தணிக்கை ஆண்டில்‌ 22255 தடைகள்‌ எழுப்பப்பட்டு 31.08.2019 அன்றைய 
நிலையில்‌ 6102 தணிக்கை தடைகள்‌ தீர்வு செய்யப்படாமல்‌ நிலுவையில்‌ உள்ளன. 

2015-17 ஆம்‌ ஆண்டு ஊராட்சி ஒன்றியத்‌ தணிக்கை முழுமையாக முடிக்கப்பட்டு, 
இத்தணிக்கை அறிக்கையில்‌ காணப்பட்ட கடும்‌ குறைபாடுகளின்‌ விவரம்‌ பின்வருமாறு. 


6.9.1 திருவள்ளூர்‌ மாவட்டம்‌ - திருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியம்‌ - திட்ட நிதி - இந்திரா ஆவாஸ்‌ 
யோஜ்னா - செலவழிக்கப்படாத மானியம்‌ மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு திருப்பிச்‌ 
செலுத்தப்பட்டது - ஒப்புகை பெறப்படாதது - திட்டம்‌ முடிவுற்ற நிலையில்‌ பணக்‌ குறிப்பேட்டின்‌ படி 
இருப்பாக உள்ள எஞ்சிய தொகை அரசுக்‌ கணக்கில்‌ திருப்பிச்‌ செலுத்தப்படாதது - குறைபாடு 
ரூ.134 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.11(௫)/2016-17 

அதிருவாலங்காடு ஊராட்சி ஒன்றியத்தின்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டுத்‌ தணிக்கையின்‌ போது 
திட்ட நிதிக்‌ கணக்கில்‌ இந்திரா ஆவாஸ்‌ யோஸ்னா திட்டத்தில்‌ செலவழிக்கப்படாத மானியத்‌ தொகை 
ரூ.17.40 இலட்சம்‌ செலவுச்‌ சீட்டு எண்‌. நாள்‌.29.04.2016-ன்‌ படி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமைக்கு 
திருப்பிச்‌ செலுத்தப்பட்டுள்ளது அறியப்பட்டது. ஆனால்‌ மேற்படி தொகை மாவட்ட ஊரக வளர்ச்சி 
முகமையால்‌ பெறப்பட்டதற்கான ஒப்புகை பெறப்படவில்லை. இதனால்‌ மேற்படி செலுத்துதலின்‌ 
சரித்தன்மையை தணிக்கையில்‌ உறுதி செய்ய இயலவில்லை. எனவே உடன்‌ நடவடிக்கை 
மேற்கொண்டு மேற்படி தொகை மாவட்ட ஊரக்‌ வளர்ச்சி முகமையால்‌ பெறப்பட்டதற்கான ஒப்புகை 


பெறப்பட்டு தணிக்கைக்கு அளிக்கப்பட வேண்டும்‌. 


ஆ மேற்படி திட்டம்‌ கடந்த ஆண்டுகளிலேயே முடிவுற்ற நிலையில்‌ மேற்படி திட்டக்‌ கணக்கில்‌ 
பத்தி “அ' -ன்‌ படி திருப்பிச்‌ செலுத்தப்பட்ட மானியம்‌ போக 31.03.2017 அன்றுள்ள படி ரூ.134 இலட்சம்‌ 
முடிவிருப்புத்‌ தொகை உள்ளது அறியப்பட்டது. மேற்படி தொகை இக்கணக்கில்‌ ஈட்டப்பட்ட வட்டி (ம) 
செலவழிக்கப்படாத எஞ்சிய மானியத்‌ தொகையாகும்‌. மேற்படி தொகை உடன்‌ அரசுக்‌ கணக்கில்‌ 
திருப்பிச்‌ செலுத்தப்படாமல்‌ பல ஆண்டுகளாக முடக்கப்பட்டுள்ளது முற்றிலும்‌ தவறாகும்‌. எனவே 
உடன்‌ நடவடிக்கை மேற்கொண்டு மேற்படி தொகை உடன்‌ அரசுக்‌ கணக்கில்‌ திருப்பிச்‌ 


செலுத்தப்பட்டு அதன்‌ விவரங்கள்‌ தணிக்கைக்கு அளிக்கப்பட வேண்டும்‌. 


90 


பெறப்பட்ட பதிலுரை 

தணிக்கை தடையில்‌ சுட்டிக்‌ காட்டிய தொகை ரூ.134 இலட்சத்தில்‌ 2007-2008 முதல 
2017-2018 வரையிலான வட்டித்தொகை ரூ.34,89,545/- செலுத்துச்சீட்டு எண்‌.1/01.06.2018-ன்வழி 
செலவினம்‌ காண்பிக்க வங்கி காசோலை எண்‌,551727/01.06.2018 திட்ட இயக்குநரா மாவட்ட ஊரக 
வளர்ச்சி முகமை அவருக்கு திருவாலங்காடு வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ (கிராம ஊராட்சி) அவாகள்‌ 
ந.க.எண்‌.564/2008/A5, நாள்‌:01.06.2018-ன்‌ வழி அனுப்பிவைக்கப்பட்டுள்ளது என்ற இடைக்கால 
பதில்‌ பெறப்பட்டுள்ளது. 
6.9.2 கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌ - சுல்தான்பேட்டை ஊராட்சி ஒன்றியம்‌ - வேலைகள்‌ - செலக்கரிச்சல்‌ 
ஊராட்சி - சித்தநாயக்கன்‌ பாளையத்தில்‌ ஆதிதிராவிடர்‌ காலனியில்‌ - பாராளுமன்ற உறுப்பினா 
தொகுதி மேம்பாட்டுத்‌ திட்ட நிதி 2014-15-ன்‌ கீழ்‌ சமுதாய நலக்கூடம்‌ கூரை மட்டம்‌ வரை கட்டியது 
மற்றும்‌ சட்டமன்ற உறுப்பினர்‌ தொகுதி மேம்பாட்டு நிதி 2014-15-ன கீழ்‌ பயணிகள்‌ நிழற்குடை 
சுட்டியது நீர்வழிப்பாதையில்‌ கட்டியதால்‌ நீதிமன்ற உத்தரவுபடி சூலூர்‌ வட்டாட்சியரால்‌ கட்டிடம்‌ 
இடிக்கப்பட்டது செலவினத்தொகை இழப்பு வசூலிக்கப்பட வேண்டும்‌ தொகை ரூ.11.93 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.15 - 2016-17 

கோயம்புத்தூர்‌ மாவட்டம்‌ சுல்தான்பேட்டை வட்டாரம்‌ செலக்கரிச்சல்‌ ஊராட்சிக்குட்பட்ட 
சித்தநாயக்கன்பாளையம்‌ ஆதிதிராவிடர்‌ காலனியில்‌ பாராளுமன்ற உறுப்பினர்‌ தொகுதி மேம்பாட்டுத்‌ 
திட்டம்‌, 2014-15 ஆம்‌ ஆண்டு நிதியிலிருந்து சமுதாய நலக்கடடம்‌ கட்டுவதற்கு தேர்வு 
செய்யப்பட்டுள்ள இடம்‌ சர்வே எண்‌.214/2பி1 (ம) 214/2௭1 மந்தை மற்றும்‌ ஒடைப்புறம்போக்கு எனவும்‌, 
மழைக்காலங்களில்‌ பெய்யும்‌ மழையானது இவ்வழியே பாய்ந்து பெரிய குட்டையினை அடையும்‌. 
இந்த இடம்‌ தொடர்பாக திருமதி.லேட்‌ ரங்கநாயகி வழக்கு எண்‌.17093/2013 மற்றும்‌ திரு.வீரன்‌ 
தொடர்ந்த வழக்கு எண்‌.15698/2013-ஸன்‌ படி சென்னை உயர்நீதிமன்றம்‌ தமிழ்நாடு நீர்நிலைகள்‌ பாதிப்பு 
மற்றும்‌ ஆக்கிரமிப்பு அகற்றுதல்‌ சட்டம்‌ 2007-ன்‌ படி நீர்‌ வழித்தடத்தில்‌ இலவச பட்டா வழங்கியதை 
ரத்து செய்தும்‌, ஆக்கிரமிப்புகளை அகற்றவும்‌ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து 
கோவை மாவட்ட ஆட்சியர்‌ செயல்முறை ஆணை ந.க.எண்‌.18257/2015/அ2 நாள்‌ 30.11.2016-வ்‌ 
ஆக்கிரமிப்பு செய்து கட்டப்பட்டுள்ள வீடுகள்‌, சமுதாயநலக்கூடம்‌ மற்றும்‌ பயணிகள்‌ நிழற்குடை 
ஆகியவற்றை அகற்றுமாறு சூலூர்‌ வட்டாட்சியருக்கு உத்திரவிடப்பட்டு 11.12.2016 அன்று சமுதாய 
நலக்கூடம்‌ மற்றும்‌ பயணிகள்‌ நிழற்குடை ஆகிய கட்டிடங்கள்‌ இடித்து அகற்றப்பட்டதாக 
சுல்தான்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ (வ.ஊ) செயல்முறை கடிதம்‌ ந.க.எண.104/15/து2 நாள்‌ 


12.12.2016--ல்‌ தெரிவிக்கப்பட்டுள்ளது. 


21 


சமுதாய நலக்கூடம்‌ மற்றும்‌ பயணிகள்‌ நிழற்குடை கட்ட தேர்வு செய்யப்பட்ட இடம்‌ 
நீரவழித்தடம்‌ என்றும்‌, நீர்நிலைகள்‌ பாதுகாப்பு மற்றும்‌ ஆக்கிரமிப்புகள்‌ அகற்றுதல்‌ சட்டம்‌ 2007-ன்‌ படி 
இவவிடத்தில்‌ சுட்டுமானப்‌ பணிகள்‌ பேற்கொள்ளக்கூடாது எனவும்‌ இவ்வேலைகளுக்கான நிர்வாக 
அனுமதி அளிக்கும்‌ முன்னரே இவ்விடத்திலுள்ள ஆக்கிரமிப்புகள்‌ அகற்ற நீதிமன்றத்தில்‌ வழக்கு 
தொடுக்கப்பட்டுள்ள விவரம்‌ கட்டடம்‌ கட்ட எதிர்க்கும்‌ மனுதாரர்களால்‌ தெரிவிக்கப்பட்டிருந்தும்‌ 
வேலை ஆணை வழங்கி பணியினை துவக்கியது மற்றும்‌ மேற்கொள்ளப்பட்ட பணிக்கு முதல்‌ மற்றும்‌ 
பகுதித்‌ தொகை வழங்கியது இத்திட்ட நிதிக்கு ரூ.10.35 இலட்சம்‌ இழப்பாகியுள்ளது. 
இத்தொகையினை இதற்கு பொறுப்பான வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ மற்றும்‌ பொறியாளரிடமிருந்து 
வரூலிக்கப்பட வேண்டும்‌. 

மேலும்‌, பாராளுமன்ற உறுப்பினா்‌ நிதி சிமெண்ட்‌ இருப்பு பதிவேடு 
பக்கம்‌ 161 நாள்‌.26.07.2016-ல்‌ சமுதாய நலக்கூடம்‌ கட்டும்‌ பணிக்கு 300 மூட்டை சிமெண்ட்‌ 
வழங்கப்பட்டதாக இருப்பு கழிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்குரிய இருடங்கு கிரயத்‌ தொகை 
ரூ.1.58 இலட்சம்‌ (300 x 263 x 2) உரியவர்களிடமிருந்து பெறப்பட்டு பொதுநிதிக்‌ கணக்கில்‌ 


வரவாக்கப்படவேண்டும்‌. 
இடிப்பு விவரம்‌ 
சமுதாய கூடம்‌ கட்டியது முதல்‌ (ம) பகுதி பட்டியல்‌ தொகை - ரூ.9.83 இலட்சம்‌ 
சிமெண்ட்‌ கிரயம்‌ - ரூ.158 இலட்சம்‌ 
சட்டமன்ற உறுப்பினர்‌ நிதி பபணிகள்‌ நிழற்குடை கட்டியது ரூ.0.52 இலட்சம்‌ 
- ரூ.193 இலட்சம்‌ 


மொத்தம்‌ 





மேற்காணும்‌ குறைபாடுகளால்‌ மத்திய, மாநில, அரசு திட்ட நிதிக்கு ரூ.1193 இலட்சம்‌ இழப்பு 
ஏற்பட்டுள்ளது. இத்தொகையினை இதற்கு பொறுப்பான வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ / 
பொறியாளாகளிடபிருந்து வரூலிக்கப்பட்டு ஈடு செய்யப்பட வேண்டும்‌. மேலும்‌ திட்டம்‌ 
நிறைவேற்றப்படாததற்கு அரசின்‌ பின்னேற்பு பெற்று காண்பிக்க வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை 

இவ்வலுவலக ந,.க.எண்‌.1939/௪௭.ஒ.த(/14.05.2019-ன்‌ வழி உரக வளர்ச்சி துறை 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதிலுரை ஏதும்‌ பெறப்படவில்லை. 


82 


6.9.3 விழுப்புரம்‌ மாவட்டம்‌ - வானூர்‌ ஊராட்சி ஒன்றியம்‌ - பெரியார்‌ நினைவு சமத்துவபுரம்‌ - 
2010-11 - நீண்ட காலமாக பணி முடிக்கப்படாமை மக்கள்‌ பயன்பாட்டிற்கு ஒப்படைக்காதது - 
திட்டக்‌ கணக்கில்‌ பபன்பாடு இல்லாமல்‌ அரசு நிதி முடக்கம்‌ - பணி முடிக்காத ஒப்பந்ததாரர்‌ மீது 
நடவடிக்கை எடுத்து வைப்புத்‌ தொகை பறிமுதல்‌ செய்யப்படவேண்டும்‌ இழப்பு ரூ.124.75 இலட்சம்‌. 
பத்தி எண்‌. 48 / 2016-17 

(கோப்பு எண்‌.1117/ ௮3/2006 (ம) 4771/2010) 


விழுப்புரம்‌ மாவட்டம்‌ வானூர்‌ ஊராட்சி ஒன்றியத்தில்‌ அரசாணை எண்‌.247, ஊரக வளாச்சி 
மற்றும்‌ ஊராட்சித்‌ (மா.அ.த.1) துறை நாள்‌.19.05.2010-ன்‌ படி 2010-11 ஆம்‌ ஆண்டில்‌ பெரியார்‌ நினைவு 
சமத்துவபுர திட்டத்தின்‌ கீழ்‌ கொழுவாரி ஊராட்சியில்‌ புதிய பெரியார்‌ நினைவு சமத்துவபுரம்‌ அமைக்க 
விழுப்புரம்‌ மாவட்ட ஆட்சி தலைவர்‌ நடவடிக்கை நக.எண.ஆ10/641/2/2010 நாள.24.06.2010. 
01.08.2010, 20.11.2010, 04.01.2011 மற்றும்‌ 27.01.2011-ன்‌ படி ரூ.237.98 இலட்சம்‌ மதிப்பிற்கு நிர்வாக 
அனுமதி அளிக்கப்பட்டு ரூ.215.00 இலட்சம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
1. கடந்த 7 ஆண்டுகளில்‌ சுமார்‌ 52% பணிகள்‌ மட்டுமே முடிக்கப்பட்டுள்ளது. 
2. ஒப்பந்ததாரர்‌ பதிவை ரத்து செய்து விட்டு அவரது பதிவினை கறுப்பு பட்டியலில்‌ சேர்க்கப்பட்டு 
(Black List) வைப்புத்‌ தொகை ரூ.4.53 இலட்சத்தை பறிமுதல்‌ செய்யப்பட வேண்டும்‌. 
3, பணிகளுக்கு செலவிடப்பட்ட தொகை ரூ.124,75 இலட்சம்‌ ஆகும்‌ 7 ஆண்டுகள்‌ கடந்த 
நிலையில்‌ பணி முடிக்கப்படாததால்‌ அரசு பணம்‌ வீணாடிக்கப்பட்டுள்ள து. இதற்கு பொறுப்பான 
அலுவலர்கள்‌ மீது நிர்வாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. 
4. 31.03.2017-ல்‌ திட்டக்‌ கனாக்கில்‌ இறுதி இருப்பாக உள்ள ரூ.122.24 இலட்சத்துக்கு 
4.5% வட்டி இழப்பு ரூ.5.23 இலட்சம்‌ இதற்கு பொறுப்பான அலுவலரிடம்‌ இருந்து வசூலிக்க 
வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை 

இவ்வலவலக ந.க.எண்‌.1939/ஊ.ஒ.த[/14.05.2019-ன்‌ வழி ஊரக வளர்ச்சிதுறை இயக்குநருக்கு 

தெரிவிக்கப்பட்டது. பதிலுரை ஏதும்‌ பெறப்படவில்லை. 

6.9.4 விழுப்புரம்‌ மாவட்டம்‌, சின்னசேலம்‌ ஊராட்சி ஒன்றியம்‌ ,_ வைப்புத்‌ தொகை - வட்டார வளர்ச்சி 
அலுவலர்‌ (வட்டார ஊராட்சி) அவர்கள்‌ கட்டுப்பாட்டில்‌ பராமரிக்கப்படும்‌ பொதுநிதி, சட்டமன்ற 
உறுப்பினர்‌ உள்ளூர்‌ தொகுதி மேம்பாட்டு திட்டம்‌ மற்றும்‌ ஊரக உள்கட்டமைப்பு (சாலைகள்‌) 
திட்டக்கணக்குகளில்‌ ஒரே வைப்புத்‌ தொகை எண்ணை குறிப்பிட்டு இரு முறை ஒப்பந்ததாரருக்கு 
தொகை வழங்கியது கடும்‌ குறைபாடு ரூ.7,11,841/- வசூலிக்கப்பட வேண்டும்‌. மேலும்‌, தோகை 


83 


1185-3-44 


வழங்கிய அலுவலர்கள்‌ மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விவரம்‌ தணிக்கைக்கு தெரிவிக்க 
வேண்டும்‌. தணிக்கையில்‌ சுட்டிக்‌ காட்டிய பின்‌ தொகை பிடித்தம்‌ செய்யப்பட்டது. 
பத்தி எண்‌.34 / 2016-17 

2016-17 ஆம்‌ ஆண்டு தணிக்கையில்‌ இவ்வூராட்சி ஒன்றியத்தின்‌ வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ 
(வட்டார ஊராட்சி அவாகள்‌ கட்டுப்பாட்டில்‌ பராமரிக்கப்படும்‌ திட்டக்‌ கணக்குகளில்‌ வைப்புப்‌ 
பதிவேடுகள்‌ சரிபார்க்கப்பட்டன. அதில்‌ பொதுநிதி, சட்டமன்ற உறுப்பினர்‌ உள்ளூர்‌ தொகுதி 
மேம்பாட்டு திட்டம்‌ மற்றும்‌ ஊரக உள்கட்டமைப்பு (சாலைகள்‌) திட்டக்‌ கணக்குகளில்‌ வைப்புப்‌ 
பதிவேடுகளில்‌ ஒரே வைப்புத்‌ தொகை எண்ணை குறிப்பிட்டு இருமுறை ஒப்பந்ததாரருக்கு 
இணைப்பில்‌ குறிப்பிட்ட செலவுச்சீட்டுகளின்‌ படி தொகை வழங்கப்பட்டது தணிக்கையில்‌ 
கண்டறிப்பட்டுள்ளது. இத்தொகை ரூ.7,11,641/- உடன்‌ உரிய ஒப்பந்ததாரர்‌ அல்லது அதனை 
வழங்கிய சுணக்கா்‌, மேலாளர்‌, மற்றும்‌ வட்டார வளர்ச்சி அலுவலரிடமிருந்து வசூலிப்பதுடன்‌ இது 
குறித்து சம்பந்தப்பட்ட நபர்கள்‌ மீது உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து விவரம்‌ தணிக்கைக்கு 
தெரிவிக்கப்படல்‌ வேண்டும்‌. 


தொகை (ரூ. 


15750.00 





பெறப்பட்ட பதிலுரை 

தணிக்கை தடையில்‌ சுட்டிக்‌ காட்டப்பட்ட தொகை ரூ.7,11,641/- மாற்றுச்‌ செலவினச்‌ சீட்டுகள்‌ 
மூலம்‌ சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரின்‌ வைப்புத்தொகையிலிருந்து ஈடுசெய்யப்பட்டு காண்பித்ததை 
தொடாந்து 12.03.2019 அன்று நடைபெற்ற கூட்டமர்வில்‌ பத்தி நீக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 


6.9.5 திருவள்ளூர்‌ மாவட்டம்‌- திருவள்ளூர்‌ ஊராட்சி ஒன்றியம்‌ - கட்டிட வரைபட அனுமதி அளித்தது 
- தொழிற்சாலை கட்டடங்களுக்கான வரைபட அனுமதி வட்டார வளர்ச்சி அலுவலரால்‌ 
அளிக்கப்பட்டது - தவறு நகர்‌ ஊரமைப்பு இயக்குநரிடம்‌ பெறப்பட வேண்டும்‌ மற்றும்‌ அடிப்படை 
வசதிகள்‌ கட்டணம்‌ வகூலிக்கப்படாதது - இழப்புத்‌ தொகை ரூ.4,51,630/- 


84 


பத்தி எண்‌. / 2016-17 

2016-17 ஆம்‌ ஆண்டு தணிக்கையின்‌ போது இணைப்பில்‌ கணட தொழிற்சாலைகளுக்கு 
வட்டார வளர்ச்சி அலுவலரால்‌ கட்டிட வரைபட அனுமதி அளிக்கப்பட்ட கோப்புகள்‌ சரிபார்க்கப்பட்டது. 

திருவள்ளூர்‌ ஊராட்சி ஒன்றியத்தில்‌ பாக்கம்‌ மற்றும்‌ நத்தம்மேடு ஆதிய இரு கிராமங்கள்‌ 
மட்டுமே சென்னை பெருநகர்‌ வளர்ச்சிக்குழும எல்லைக்குள்‌ உள்ளது. இவ்விரு கிராமங்களில்‌ 
இருந்து பெறப்பட்ட கட்டிட வரைபடங்கள்‌, சென்னை பெருநகர்‌ வளர்ச்சிகுழுமத்தால்‌ 
அனுப்பிவைக்குப்பட்ட திட்ட வல்லுநரால்‌ (Planner) ஆய்வு செய்யப்பட்டு அவ்வலுவலரின்‌ 
பரிந்துரையின்‌ அடிப்படையிலேயே கட்டிட வரைபட அனுமதி வழங்க சென்னை பெருநகர்‌ வளாச்சிக்‌ 
(குழும உறுப்பிளார்‌ செயலரால்‌, வட்டார வளர்ச்சி அலுவலருக்கு அதிகார பகிர்வு செய்யப்பட்டுள்ளது. 

ஆனால்‌, 2 4... இணைப்பில்‌ தெரிவிக்கப்பட்ட அனைத்து தொழிற்சாலை கட்டிட 
வரைபடங்களும்‌ நகர்‌ ஊரமைப்பு எல்லையைச்‌ சாரந்தவையாகும்‌. நகர்‌ சளரமைப்பு இயக்குநரால்‌ 
இவ்வாறு அதிகார பகிர்வு ஏதும்‌ செய்யப்படவில்லை. திருவள்ளூரில்‌ உள்ள நகர்‌ ஊரமைப்பு மண்டல 
துணை இயக்குநரிடம்‌ அனுமதி பெறப்பட வேணடும்‌, ஆனால்‌, நகர்‌ ஊரமைப்பு இயக்குநரிடம்‌ 
அனுமதி பெறப்படாமலும்‌, தொழில்நுட்பரீதியாக ஆய்வு செய்யப்படாமலும்‌ இணைப்பில்‌ உள்ள 
தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு வட்டார வளர்ச்சி அலுவலரால்‌ கட்டிட வரைபட அனுமதி அளித்தது 
தவறாகும்‌. இணைப்பில்‌ தெரிவித்த தொழிற்சாலை கட்டிட வரைபடங்களை நகர்‌ களரமைப்பு 
இயக்குநருக்கு அனுப்பி வரைபட அனுமதி பெறப்பட வேண்டும்‌. 

மேலும்‌, அரசாணை எண்டர்‌, வீட்டு வசதி மற்றும்‌ நகாப்புற வளர்ச்சி துறை, 
நாள்‌.01.06.2007ன்படி இவ்வாறன தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு அடிப்படை வசதிகள்‌ கட்டணம்‌ 
வசூலிக்கப்பட வேண்டும்‌. இணைப்பில்‌ தெரிவிக்கப்பட்டுளள தொழிற்சாலை கட்டிடங்களுக்கான 
வரைபட அனுமதி நகர்‌ ஊரமைப்பு இயக்குநரால்‌ அளிக்கப்பட்டிருந்தால்‌ அன்னாரால்‌ அடிப்படை வசதி 
கட்டணம்‌ ரூ.4,51630/- வசூல்‌ செய்யப்பட்டிருக்கும்‌. வட்டார வளாசசி துவுவலரே அனுமதி அளித்த 
காரணத்தால்‌ அடிப்படை வசதிகள்‌ கட்டணங்கள்‌ வசூலிக்குப்படாதது அரசு நிதிக்கு 
ரூ.4,51,630/- இழப்பாகும்‌. 
பெறட்பட்‌ட. பதிலுரை 

இவ்வலுவலக ந.க.எண்‌.1939/ஊ.ஒ.த(9/14.05.2018-ள வழி ஊரக வளர்ச்சி துறை 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதிலுரை தும்‌ பெறப்படவில்லை. 


a5 


119-3—14a 


6.9.6. வேலூர்‌ மாவட்டம்‌ - காட்பாடி ஊராட்சி ஒன்றியம்‌ - பொதுநிதி - அங்கீகரிக்கப்படாத 
மனைப்பிரிவுகளில்‌ பேவர்‌ பிளாக்‌ சாலை, கல்வொடு குடிநீர்‌ பணிகள்‌ மேற்கொண்டது மதிப்பு 
ரூ.21.40 இலட்சம்‌. ` 
பத்தி எண்‌.26 / 2016-17 

தனியாருக்கு சொந்தமான அங்க்கரிக்கப்படாத மனைப்பிரிவுகளில்‌ தனிநபர்‌ ஆதாயம்‌ 
அடையும்‌ வகையில்‌ அரசு நிதியை பயன்படுத்தி வளர்ச்சிப்‌ பணிகள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளது. புதிய 
மனைப்பிரிவுகளில்‌ சாலை அமைக்க இடம்‌, பூங்கா, பொது இடம்‌ போன்ற இடங்கள்‌ வட்டார வளர்ச்சி 
அலுவலர்‌ பெயரில்‌ பத்திர பதிவு செய்யப்பட்ட பின்னா உட்பிரிவு செய்து வளாச்சி பணிகளுக்கான 
கட்டணங்கள்‌ (OSR) செலுத்தப்பட்ட பின்னரே அந்த இடங்களில்‌ வளர்ச்சிப்‌ பணிகள்‌ மேற்கொள்ள 
வேண்டும்‌. எனவே அங்கீகரிக்கப்படாத மனைப்பிரிவில்‌ பேவா பிளாக்‌ சாலை, கல்வொட்‌, பக்க 
கால்வாய்‌ மற்றும்‌ குடிநீர்‌ பணிகள்‌ ரூ.21.40 இலட்சத்துக்கு மேற்கொண்டது மிகைச்‌ செலவினமாகும்‌. 
இதனை இதற்கு பொறுப்பான வட்டார வளர்ச்சி அலுவலர்கள்‌ மீது நிர்வாக ரீதியாக நடவடிக்கை 
மற்றும்‌ ஒன்றிய பொறியாளாகளிடம்‌ இருந்து வசூலித்து பொதுநிதியில்‌ ஈடு செய்ய வேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை 

வ்வலுவலக ந.க.எண்‌.1939/௪௭.ஒ.த(7/14.05.2019-ன்‌ வழி கரக வளர்ச்சி துறை 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டது. பதிலுனா ஏதும்‌ பெறப்படவில்லை, 


86 





1. தமிழ்நாடு ஊராட்சிகள்‌ சட்டம்‌ 21 /1994ன சிறப்பம்சங்கள்‌ பின்வருமாறு 
amo சபை (சட்டப்பிரிவு.2 (13) மற்றும்‌ சட்டப்பிரிவு 3) 
கிராம ஊராட்சியில்‌ பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களைக்‌ கொண்டது கிராம சபை ஆகும்‌. 
கிராம அளவில்‌ வெளிப்படையான திட்டங்களை செயல்படுத்தவும்‌, சுக நல்லிணக்கம்‌. 
பொருளாகவோ, உழைப்பாகவோ சமூக பங்களிப்பு திட்ட பயனாளிகள்‌ தேர்வு, அரசு நல 
திட்டங்களின்‌ பயன்பாடு குறித்து சமூக தணிக்கை நடத்தவும்‌ கிராமசபை வலுவான மக்கள்‌ 
அமைப்பாக விளங்குகிறது. 


கிராம சபை நடத்த குறைவெண்‌ வரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. (தற்சமயம்‌ ஜனவரி-26 / 
மே-1 / ஆகஸ்டு-15 மற்றும்‌ அக்டோபர்‌-2 ஆகிய தேசிய விடுமுறை நாட்களிலும்‌ மற்றும்‌ 
அத்தியாவசிய காலங்களில்‌ சிறப்பு கிராமசனபகள்‌ நடத்தப்படுகின்றன). அனைத்து 
வார்டுகளிலும்‌ சுழற்சி முறையில்‌ கிராம சபை நடத்தப்படுகிறது. கிராம சபை நடத்த, மூன்றில்‌ ஒரு 
பங்கு பெண்கள்‌ பங்களிப்பு மற்றும்‌ ஆதிராவிடர்‌ / பழங்குடியினரின்‌ விகிதாச்சார பங்கேற்பும்‌ 
சேவை. 


7.2 வரவ செல ட்டம்‌ 
Ü) ஜனவரி 26-க்குள்‌ வரைவு வரவு-செலவு திட்டம்‌ கிராம சபா முன்‌ வைக்க வேண்டும்‌ 


2) மேற்படி வரைவு வரவு-செலவு திட்டம்‌ (Draft Budget) ஜனவரி 31-க்குள்‌ கிராம ஊராட்சி 
மன்ற ஒப்புதல்‌ பெறப்பட்டிருக்க வேண்டும்‌. (தமிழ்‌ நாடு ஊராட்சிகள்‌ (கிராம ஊராட்சி வாவு-செலவு 
திட்டங்கள்‌ மற்றும்‌ நிதி ஒதுக்கீடு விதிகள்‌ - 1999-பிரிவு 4) 


3) துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்‌, மேற்படி கிராம ஊராட்சியிடமிருந்து பெற்ற வரைவு 
வரவு-செலவு திட்டத்தினை , அதை பெற்றதிலிருந்து 30 நாட்களுக்குள்‌ பரிசீலித்து மாற்றம்‌ 
செய்யப்பட வேண்டின்‌, அதனை திருப்பியளிக்க வேண்டும்‌. அவ்வாறு திருப்பியளிக்காவிடில்‌ 
வரவு-செலவு திட்டம்‌ அங்கிகரிக்கப்பட்டது எனக்‌ கொள்ள வேண்டும்‌. எனவே துணை வட்டார 
வளர்ச்சி அலுவலரிடமிருந்து மாற்றம்‌ செய்ய வேண்டியதை மாற்றம்‌ செய்து (அல்லது) மேற்படி 
அலுவலரால்‌ அங்கீகரிக்கப்பட்ட வரவு-செலவு திட்டம்‌,மார்ச்‌ 15-க்குள்‌ கிராம ஊராட்சியின்‌ 
ஒப்புதல்பெறற 7 தினங்களுக்குள்‌, ஆய்வாளர்‌(மாவட்ட ஆட்சித்தலைவர்‌, உதவி 
இயக்குநர்ஊாட்சிகள்‌) மற்றும்‌ துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ ஆகியோருக்கு அனுப்ப 
வேண்டும்‌. 

4 திருத்திய வரவு-செலவு திட்டம்‌ டிசம்பர்‌ 31-க்கு முன்னர்‌ கிராம ஊராட்சி மன்ற ஒப்புதல்‌ 
பெற்று உரிய அலுவலருக்கு சமர்ப்பிக்கப்பட வேண்டும்‌. 


87 


5) வரவு-செலவு திட்டத்தில்‌, ஒதுக்கீடு செய்ததை விட 5% தொகையினை அதிகமாக 
செய்திருந்தால்‌. கிராம ஊராட்சியின்‌ ஒப்புதலும்‌ 5%க்கு மேல்‌ இருந்தால்‌ மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ 
ஒப்புதலும்‌ பெற வேண்டும்‌. 

6) வரவு-செலவு திட்டத்தில்‌ வசை செய்யப்படாத எந்த செலவினமும்‌ செய்யக்‌ கூடாது 


7.3 ஊராட்சி அமைப்புகளின்‌ நிர்வாக அழைப்பு 
மார்ச்‌ 2016-ல்‌ உள்ள படி ஊராட்சி அமைப்புகளின்‌ நிர்வாக அமைப்பு கீழ்க்கண்டவாறு 
செயல்பட்டு வருகிறது. அரசு அளவில்‌, ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சித்‌ துறையின்‌ முதன்மை 
செயலாளர்‌ தலைவர்‌ ஆவார்‌. ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி ஆணையர்‌ துறையின்‌ தலைவர்‌ 
ஆவார்‌. மாவட்ட ஆட்சித்‌ தலைவர்‌ அனைத்து ஊராட்சிகளின்‌ ஆய்வாளர்‌ ஆவார்‌. 
கிராம ஊராட்சியின்‌ பணி அமைப்பு 


செயல்‌ அலுவலர்‌ / களராட்சி தலைவர்‌ 


ஊராட்சி செயலாளர்‌ மேல்நிலை நீர்த்‌ தேக்கத்‌ தொட்டி 
இயக்குபவர்கள்‌ 
ப 
பணிதள பொறுப்பாளர்‌ 


7.4 கிராம ஊராட்சிக்காள வருவாய்‌ இனங்கள்‌ மற்றும்‌ செலவினங்கள்‌ 
வருவாய்‌ இனங்கள்‌ 





கிராம ஊராட்சி முடிந்தவரை தன்னைத்தானே நிர்வகித்துக்கொள்ளும்‌ பொருட்டு வரி 
வருவாய்‌, கட்டணங்கள்‌ போன்ற தலைப்புகளில்‌ நிதி ஆதாரத்தை பேம்படுத்துதல்‌. 
7.5 கிராம ஊராட்சியின்‌ வரிகள்‌ மற்றும்‌ இதர நிதி ஆதாரங்கள்‌: 

வரி வருவாய்‌, (வீட்டு வரி, தொழில்‌ வரி உள்ளிட்டவை) ஒருங்கிணைந்த ஒப்படைக்கப்பட்ட 
வருவாய்‌ (Pooled Assigned Revenue) வரி அல்லாத வருவாய்‌, பல்வகை வருவாய்‌, 
அரசு மானியங்கள்‌. திட்ட நிதி போன்றவை 

1. கிராம ஊராட்சிக்கான சொந்த வருவாய்‌ இனங்கள்‌ 

2. ஒப்படைக்கப்பட்ட வருவாய்‌ இனங்கள்‌: 


88 


3. கட்டணங்கள்‌ என்ற அடிப்படையில்‌ கிராம ஊராட்சிக்கு வருவாய்‌ இனங்கள்‌ 
4, பல்வகை வருவாய்‌ 


5. அரசு மானியங்கள்‌ 

6. திட்ட நிதி 
7.8 நிதி ஆதாரம்‌ | 

வரியில்லாத வருவாய்‌, மாநில அரசிடமிருந்து ஒப்படைக்கப்பட்ட வருவாய்‌, மாநில அரசால்‌ 
வழங்கப்பட்ட மானியங்கள்‌, பல்வேறு நோக்கங்களுக்காக இந்திய அரசால்‌ அளிக்கப்பட்ட 
மானியங்கள்‌ மற்றும்‌ மாநில மற்றும்‌ மத்திய நிதிக்குழு மானியங்கள்‌ ஆகியன கிராம ஊராட்சிகள்‌ 
மற்றும்‌ வட்டார ஊராட்சியின்‌ வருவாய்க்கான ஆதாரங்களாகும்‌. மேலும்‌ வீட்டுவரி, தொழில்வரி 
விளம்பர வரி போன்ற வரிகளை விதிக்கும்‌ அதிகாரத்தை கிராம ஊராட்சிகள்‌ பெற்றுள்ளன. மாநில 
நிதிக்‌ குழு மான்யமாக மத்திய நிதிக்குழு மான்யமாக மாநில அரச மற்றும்‌ இந்திய அரசினால்‌ 
அளிக்கப்பட்ட மானியங்கள்‌ மற்றும்‌ ஒப்படைக்கப்பட்ட வருவாய்‌ ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி 
இயக்குநரால்‌ மாவட்ட ஆட்சியர்களுக்கு விடுவிக்கப்பட்டன. 
7.7 ஊராட்சியில்‌ செயல்படுத்தப்படும்‌ கணக்குகள்‌ 

அரசு ஆணை நிலை எண்‌: 1460/ஊவ (முஊதுறை, நாள்‌.17.08.2007-னபடி 


கிராம்‌ ஊராட்சிகளில்‌ பின்வரும்‌ கணக்குகள்‌ பராமரிக்கப்படுகின்றன. 


Ü கிராம ஊராட்சி நிதிக்‌ கணக்கு - கணக்கு எண.1 
2) தமிழ்நாடு மின்சார வாரியம்‌ மற்றும்‌ - கணக்கு எண்‌.2 
தமிழ்நாடு குடிநீர்‌ வடிகால்‌ வாரியம்‌ கிராம ஊராட்சி கொடுப்பு 
கணக்கு 
3) கிராம ஊராட்சி திட்ட நிதிக்‌ கணக்கு — கணக்கு எண்‌.3 


(மைய அரசு மான்யம்‌) 


4) கிராம ஊராட்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு - கணக்கு எண்‌.4 
திட்டக்‌ கணக்கு 


5) கிராம்‌ ஊராட்சி திட்ட நிதிக்‌ கணக்கு (மாநில அரசி - கணக்கு எண்‌ 
6) முதலமைச்சர்‌ சூரிய சக்தி பசுமை வீடுகள்‌ திட்டக்‌ கணக்கு - கணக்கு எண்‌, 
7) கிராம ஊராட்சி பணியாளர்கள்‌ சம்பளக்‌ கணக்கு - குணக்கு எண்‌.7 


(அதாரம்‌: அரசாணை (நிலை) எண்‌.89 ஊ.வ மு) ப.ரா (பரா. துறை, நான்‌.15.06.2013) 


89 


7. தகை ஏற்பாடு :- தணிக்கையாளர்‌ 
தமிழ்நாட்டில்‌ மொத்தம்‌ உள்ள 385 ஊராட்சி ஒன்றியங்களில்‌ 12524 கிராம ஊராட்சிகள்‌ 
உள்ளன. இவைகளின்‌ ஆண்டுத்‌ தணிக்கைகள்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌, ஊரக வளர்ச்சித்‌ துறையின்‌ 
துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ (தணிக்கை) களால்‌ மேற்கொள்ளப்படுகிறது. 
| அரசு ஆணை (நிலை) எண்‌.95 ஊரக வளர்ச்சி துறை நாள்‌.10.04.2000-ன்படி உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கை இயக்குநர்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ 20% ஊராட்சிகள்‌ மற்றும்‌ ஊரக வளர்ச்சி மற்றும்‌ 
ஊராட்சி இயக்குநரால்‌ தேர்வு செய்யப்படும்‌ 2% ஊராட்சிகள்‌ மீதான தனரிக்கையை சோதனை 
தணிக்கைபாக மேற்கொள்ள வேண்டும்‌. எந்து ஆண்டுகளில்‌ சுழற்சி முறையில்‌ அனைத்து 
கிராம்‌ ஊராட்சிகளின்‌ தணிக்கையும்‌ சோதனை தணிக்கையாக (Test audit) 
மமற்கொள்ளப்படுகிறது. இதன்படி 2016-17-ல்‌ 2847 கிராம ஊராட்சிகளின்‌ சோதனை தணிக்கைகள்‌ 
மமற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தணிக்கையில்‌ காணப்பட்ட கடும்குறைபாடுகள்‌ சுருக்கம்‌ பின்வருமாறு 
இிதொகுத்தளிக்கப்படுகிறது. 
7.8 தணிக்கையின்‌ நோக்கங்கள்‌ 
1. உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை இயக்குநர்‌ ஒவ்வொரு ஆண்டும்‌ 20% ஊராட்சிகள்‌ மற்றும்‌ 
ஊரக வளர்ச்சி மற்றும்‌ ஊராட்சி இயக்குநரால்‌ தேர்வு செய்யப்படும்‌ 2% ஊராட்சிகள்‌ மீதான 
தணிக்கையை சோதனை தணிக்கையாக மேற்கொள்ள வேண்டும்‌. 


2. கிராம ஊராட்சிகளில்‌ பெறப்பட்ட மத்திய மற்றும்‌ மாநில மான்யங்கள்‌ (முறையாக வரவு 
வைக்கப்பட்டு செலவினங்கள்‌ மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா என்பதை சரிபார்த்தல்‌. 


3. கிராம ஊராட்சிகளில்‌ மேற்கொள்ளப்பட்ட செலவினங்கள்‌ வரவு செலவு திட்டத்தில்‌ வகைச்‌ 
செய்யப்பட்டுள்ளனவா என்றும்‌, உரிய நிர்வாக அனுமதி பெற்று அரசு வகுத்த வழிமுறைகள்‌ 
படி உள்ளனவா என்பதை ஆராய்தல்‌, 


4. எந்த நோக்கத்திற்காக மான்யம்‌ பெறப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு பயன்படுத்தப்‌ 
பட்டுள்ளதா என சரிபார்த்தல்‌. 
2015-17ஆம்‌ ஆண்டு கிராம ஊராட்சி தணிக்கை (20% +2%%) 
முழுமையாக முடிக்கப்பட்டு, இத்தணிக்கை அறிக்கையில்‌ காணப்பட்ட கடும்‌ குறைபாடுகளின்‌ 
விவரம்‌ பின்வருமாறு. 


30 





7.91 தஞ்சாவூர்‌ மாவட்டம்‌ - கிராம ஊராட்சிகள்‌ - ரொக்க வரவினம்‌ குறைவாக வங்கியில்‌ 
செலுத்தியது. செலுத்தப்படாமல்‌ கையாடல்‌ செய்யப்பட்டுள்ள தொகை ரூ.1171 இலட்சம்‌ 
வசூலிக்கப்பட வேண்டும்‌ - தணிக்கையில்‌ சுட்டியபின தோகை செலுத்தப்பட்டது. 


தஞ்சாவூர்‌ மாவட்டத்தில்‌ பின்வரும்‌ கிராம ஊராட்சிகளின்‌ மீதான 2016-17 ஆம்‌ ஆண்டு 
தணிக்கையில்‌ போது வரி மற்றும்‌ வரி அல்லா கட்டணங்கள்‌ வசூலிளை வரிவசூல்‌ ரசீதுகளினபடி 
சரிபார்த்து வரவு வைக்கப்பட்டுள்ளதை சரிபார்த்ததில்‌. வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும்‌, ஊராட்சி 
கணக்கிலும்‌, வங்கி கணக்கிலும்‌ செலுத்தப்படாமல்‌ விடுபட்டுள்ளது காணப்பட்டது. வங்கியில்‌ 
செலுத்திய தொகை மட்டுமே ஆண்டு கணக்கிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. செலுத்தப்படாமல்‌ 
உள்ள தொகை ரூ.1171 இலட்சம்‌ ஊராட்சிகளுக்கு இழப்பாகி உள்ளது. இதனை இதற்கு 
பொறுப்பானவர்களிடமிருந்து வசூலித்தி. தணிக்கைத்‌ தடை எழுப்பப்பட்டுள்ளது 


பத்தி வசூல்‌ 
எண தொகை 


படட ஸு — ses |) 62] க] உவ வ 
உ எந்து வெள்ளுர[. °| என! ல) கல கல. 
ணை ட ட்ப டட பய மட பணை கட்ட கடட 
உ] ட்டன னை க ண 


கரைமிணடா 17 








செலுத்திய | இழப்பு 

















ஒரத்தநாடு 49658 12967 36701 36701 


தக்க 
145516 107500 48016 38016 


வண்டை. எக்‌ [ண 


ப) 
41573 29335 12218 12218 


2 EE) ஊன] எக] எல ms 
ளை அணை. ணப [கக ணட. 
பட [masana — meus | U T| கணா] கா] ஊளை] ஊஊ 
உ] கயை மண சி -L es] வ 
ன ணை ஊனை ணா கை. E கடட 


மகாட்டை 








91 


மிபறப்பட்ட பதிலுரை: 

தணிக்கை அறிக்கையில்‌ வங்கியில்‌ செலுத்தப்படாமல்‌ உள்ள தொக சுட்டிக்‌ காட்டிய பின்‌ 
மொத்தம்‌ ரூ.11.71 இலட்சம்‌ வசூலிக்கப்பட்டு உரிய ஊராட்சிகளின்‌ பொது நிதியில்‌ செலுத்தப்பட்ட பின்‌ 
கூட்டமாவில்‌ பத்திகள்‌ நீக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 
7.9.2 விழுப்புரம்‌ மாவட்டம்‌, கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம்‌, தென்கீரனூர்‌ கிராம_ஊராட்சி (2%) 
2016-17 - தணிக்கை - 14வது நிதிக்குழு மான்யத்‌ தொகை கிராம ஊராட்சி கணக்கில்‌ வரவு 
வைக்கப்படவில்லை - சத்துணவு மைய கணக்கில்‌ வரவு வைத்தது - ரூ.18.23 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.32/2016-17 

விழுப்புரம்‌ மாவட்டம்‌ கள்ளக்குறிச்சி ஊராட்சி ஒன்றியம்‌ தென்கீரனூர்‌ ஊராட்சிக்கு விழுப்புரம்‌ 
மாவட்ட ஆட்சித்‌ தலைவரால்‌ விடுவிக்கப்பட்ட 14வது நிதிக்குழு மான்யம்‌ 2016-17 ஆம்‌ 
ஆண்டிறகுரியது முறையே 03.08.2016 அன்று ரூ.6.47 இலட்சம்‌, 13.03.2017 அன்று ரூ.6.47 இலட்சம்‌ 
மற்றும்‌ 25.03.2017 அன்று ரூ.4.46 இலட்சம்‌ ஆக மொத்தம்‌ ரூ.17.40 இலட்சம்‌ விடுவிக்கப்பட்டுள்ளது. 
தணிக்கையின்‌ போது, இத்திட்ட கணக்கிற்காக பராமரிக்கப்படும்‌ பாரத மாநில வங்கி கணக்கு 
எண்‌.11164218997 (கள்ளக்குறிச்சி) -இல்‌ வரவு வைத்துள்ளதை ஒப்பு நோக்கியதில்‌ இத்தொகை 
வரவிடப்படாதது காணப்பட்டது. இதற்கு மாறாக விளம்பார்‌ காலனி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்‌ பள்ளி 
சத்துணவு மையத்திற்கான வங்கி கணக்கு எண்‌.11164219627-ல்‌ வரவு வைக்கப்பட்டுள்ளது 


கண்டறியப்பட்டது. 


2015-16 ஆம்‌ ஆண்டில்‌ 03.09.2015 மறறும்‌ 16.03.2016-ல்‌ இதே போன்று இம்மான்யத்‌ தொகை 
முறையே ரூ.5.55 இலட்சம்‌ ரூ.5.59 இலட்சம்‌ மற்றும்‌ இச்சத்துணவு மைய கணக்கில்‌ முதலில்‌ 
வாவிடப்பட்டு பின்னர்‌ 11,08.2016 அன்று திரும்ப பெறப்பட்டுள்ளது காணப்பட்டது. 


உரிய நேரத்தில்‌ கண்டறியப்படாததால்‌ காலம்‌ தாழ்ந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது. 
2016-17 ஆம்‌ ஆண்டு தணிக்கை முடிவுற்று இதுகுறித்து தடை எழுப்பப்பட்டவுடன்‌ 27.10.2017 அன்று 
ரூ.18,09,922/- மற்றும்‌ 11.12.17ல்‌ ரூ.16,846/- ஆகிய தொகைகள்‌ மான்ய தொகைக்கான வங்கி 
வட்டியுடன்‌ இத்திட்ட கணக்கில்‌ வரனிடப்பட்டுள்ளது. உரிய நடவடிக்கை மேற்கொள்ளத்‌ தவறிய 


அலுவலர்கள்‌ மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படவேண்டும்‌. 
பெறப்பட்ட பதிலுரை: 


தணிக்கை அறிக்கையில்‌ சுட்டிய பின்‌ இத்தொகை ரூ.18,26,768/- உரிய கணக்கிற்கு மாற்றம்‌ 
செய்யப்பட்டுள்ளது. பின்னர்‌ உரிய விவரங்கள்‌ காண்பிக்கப்பட்டு 24.07.2019 அன்று நடைபெற்ற 
கூட்டமர்வில்‌ நீக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 


92 


7.9.3 பல்வேறு பத்திகளின்‌ தொகுப்பு 2016-17 

கிராம களராட்சிகள்‌ - வரி மற்றும்‌ வரியில்லா கட்டணங்கள்‌ வசூலித்தல்‌ — தினசரி வசூல்‌ - 
வசூல்‌ செய்த தொகையினை விட குறைவாக இருசால்‌ செய்தது - வருவாய்‌ இழப்பு 
ரூ.3.57 இலட்சம்‌ - 2.59 இலட்சம்‌ தணிக்கையில்‌ சுட்டிய பின்‌ வரூலிக்கப்பட்டுள்ளது. 


கிராம ஊராட்சிகளில்‌ வரி மற்றும்‌ வரியில்லா கட்டணங்கள்‌ வசூலிக்கும்‌ வழிமுறைகள்‌ 
1994 ஆம்‌ ஆண்டு சளராட்சிகள்‌ சட்டம்‌ பிரிவு 172-ல்‌ வழிகாட்டுதல்கள்‌ அளிக்கப்பட்டுள்ளன. 


நிர்வாக அலுவலர்‌ என்ற முறையில்‌ வரிகளை வசூல்‌ செய்யும்‌ முழுப்பொறுப்பும்‌ தலைவரைச்‌ 


சாரும்‌. ஆனால்‌ ஊராட்சி செயலரை பயன்படுத்திக்‌ கொள்ளலாம்‌. 


பணம்‌ வசூலிக்கும்‌ பணியாளர்‌ வசூல்‌ புத்தகத்தில்‌ வசூலிக்கப்பட்ட தொகை, ஒவ்வொரு நாள்‌ 
இறுதியிலும்‌ அன்றைய தினம்‌ ஒவ்வொரு வரியினத்திலும்‌ துவர்‌ வசூல்‌ செய்த தொகைகளை 
கூட்டிப்போட வெண்டும்‌. இத்தொகையை ஒவ்வொரு நாளும்‌ கிராம ஊராட்சிக்‌ தலைவரிடம்‌ 
ஒப்படைத்து வசூல்‌ பதிவேட்டில்‌ தலைவாது ஒப்பத்தைத்‌ தேதியுடன்‌ பெற்றுக்‌ கொள்ள வேண்டும்‌. 


ஒவ்வொரு நாளும்‌ அன்று வரூலிக்கப்பட்ட மொத்த வரித்தொகையை வசூல்‌ 
பதிவேட்டிலிருந்து கணக்கிட்டு ரொக்கத்‌ தோகையை வசூலிப்பவரிடமிருந்து பெற்று பத்திரமாக தன்‌ 
பொறுப்பில்‌ வைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌. 


வசூல்‌ செய்யப்பட்ட தொகை அன்றே அல்லது மறுநாளே கிராம களராட்சியின்‌ வங்கிக்‌ 
கணக்கில்‌ செலுத்திட வேண்டும்‌. கிராம ஊராட்சிக்‌ கணக்கு வைக்கப்பட்டுள்ள வங்கி 5 கிலோ மீட்டர்‌ 


தொலைவிற்கு அப்பால்‌ இருந்தால்‌ வாரக்‌ கடைசியில்‌ இருப்புத்‌ தொகையை செலுத்திட வேண்டும்‌. 


இவ்வாறான ழிமுறைகள்‌ இருந்தும்‌ கீழ்காணும்‌ கிராம ஊராட்சிகளில்‌, வசூல்‌ தொகை கிராம 
ஊராட்சி சுணக்கின்‌ வங்கி கணக்கில்‌ செலுத்தாமல்‌ / குறைவாக செலுத்தியும்‌ உள்ளது 
காணப்பட்டது. இதனால்‌ கிராம ஊராட்சிகளுக்கு வருவாய்‌ இழப்பு ரூ.3.57 இலட்சம்‌ 
ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மேலும்‌ வங்கியில்‌ செலுத்தப்பட்டுள்ள தொகையின்‌ அடிப்படையிலேயே 
கணக்குகள்‌ தயாரிக்கப்பட்டு தணிக்கை முடிக்கப்பட்டுள்ளது. எனகே இழப்புத்‌ தொகை 
ரூ.3.57 இலட்சத்தை பொறுப்பான தலைவர்‌ / செயல்‌ அலுவலர்‌ ஆகியேரிடமிருந்து வசூலிக்கப்பட 
வேண்டும்‌. தலைவர்கள்‌ காலத்தில்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளதை சரிபார்த்து கணக்குகளை பெற்றுக்‌ 
கொள்ளாத தனி அலுவலரகளே இதற்கு பொறுப்பானவர்கள்‌ எனத்‌ தணிக்கையில்‌ 


சுட்டி க்காட்டப்படுகிறது. 
93 


443-3—15a 






ஙு பி | 
பத்தி தொகை 
எண்‌ 


(ரூ. இலட்சத்தில்‌) 
1, திருநெல்வேலி மாவட்டம்‌ 


விம்‌ — த d 
பப பை பபப களை கப பி எப்ப யை 
2 தத்ர கென்‌ ° | esaf வ) ooj 9 
பப அ ட ட்ட 


மாக 
கவணையில்‌ 
பிடித்தம்‌ (முதல்‌ 
சயம்‌ dwasmasun S னது 
பிடித்தம்‌ 
துண்‌ 


செலுத்திய | இழப்பு 








2, விருதுநகர்‌ மாவட்டம்‌ 


ராஜபாளையம்‌ மேல்விட்டம்‌ | 0.03 002 | na 1155 
ப்ர 
சுரிசல்குளம்‌ 
இராபாளையம்‌ மேல்விட்டம்‌ 27163 
Tr வ்‌ Ill 
. கணபதி சுந்தா 11877 
ர கவ === ட s< | ணை உட ய்‌ 


3. இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ 


4. சிவகங்கை மாவட்டம்‌ 


— அத சேயன்‌ உ ட்ட 


தணிக்கை அறிக்கை வாயிலாக குறைபாடு சுட்டிய பின்‌ மொத்தம்‌ 


பெறப்பட்ட ப ஜா: 


௫.2.59 சமமந்தப்பட்டவாகளிடமிருந்து வசூலிக்கப்பட்டுள்ளது. நயினார்கோவில்‌ ஊராட்சி ஒன்றிய 
மிதாகை ரூ.0.98 இலட்சம்‌ மட்டும்‌ நிலுவையாக உள்ளது. 


94 


7.9.4 திருநெல்வேலி மாவட்டம்‌ - தென்காசி ஊராட்சி ஒன்றியம்‌, கணக்கப்பிள்ளைவவசை , 
கிராம ஊராட்சி, - கட்டட தொழிலாளர்‌ நலநிதி வசூலித்தது - நலநிதி கணக்கில்‌ 
செலுத்தப்படவில்லை - நலநிதிக்கு வருவாய்‌ இழப்பு ரூ.10.58 இலட்சம்‌. 


பத்தி எண்‌.34 / 2016-17 


அரசு ஆணை எண்‌.295 / தொழிலாளர்‌ மற்றுப்‌ வேலைவாய்ப்பு (2) துறை, 
நாள்‌.17.12.2013-ன்படி உள்ளாட்சி நிறுவனங்களில்‌ வழங்கப்படும்‌ கட்டட உரிமங்கள்‌ மறறும்‌ 
மேற்கொள்ளப்படும்‌ பணிகளில்‌, மதிப்பீட்டுத்‌ தொகையில்‌ 1% வீதத்தை கட்டட தொழீலாளா! நிதியாக 
வசூலித்து / பிடித்தம்‌ செய்து கட்டட தொழிலாளர்‌ நல வாரியத்திற்கு அனுப்பி வைத்தல்‌ வேண்டும்‌. 


திருநெல்வேலி மாவட்டம்‌, தென்காசி சளராட்சி ஒன்றியத்தினைச்‌ சார்ந்து 
சுணக்கப்பிள்ளைவலசை ஊராட்சியில்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ வழங்கப்பட்டுள்ள கீழ்காணும்‌ கட்டட 
உரிமங்களின்‌ உரிமதாரரிடமிருந்து மொத்தம்‌ ரூ.10.58 இலட்சம்‌ வசூலிக்கப்பட்ட நலநிதி வாரிய 
கணக்கில்‌ செலுத்தப்படாமல்‌ ஊராட்சி ககாக்கிலேயே வைக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டது. 


இதனால்‌ தொழிலாளர்‌ நல வாரியத்திற்கு ரூ.10.58 இலட்சம்‌ வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 





பெறப்பட்ட பதிலுரை; 

தணிக்கையில்‌ சுட்டிய தொகை ரூ,10,57,878/- 2018-19 ஆம்‌ ஆண்டில்‌ ரூ.7 இலட்சம்‌ மற்றும்‌ 
மீதமுள்ள தொகை ரூ.3,57,878/- 2019-20 ஆம்‌ ஆண்டில்‌ செலுத்தப்பட்டு ஆவணங்கள்‌ 
தணிக்கைக்கு காண்பிக்கப்பட்ட பின்‌ 26.07.2019 அன்று பத்தி நீக்கம்‌ செய்யப்பட்டுள்ளது. 


7.9.5 விருதுநகர்‌ மாவட்டம்‌ - நரிக்குடி ஊராட்சி ஒன்றியம்‌ கீழக்கொன்றைக்குளம்‌ ஊராட்சி - 
கணக்கு எண்‌.1-லிருந்து மூன்றாம்‌ நபருக்கு காசோலை வழங்கியது - முறைகேடு - ரூ.9 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.24 / 2016-17 


95 


கிராம ஊராட்சி கணக்கு எண்‌.[[-லிருந்து கிராம ஊராட்சியின்‌ மின்கட்டணம்‌, குடிநீர்‌ 
வழங்களுக்கான கட்டணம்‌, கிராம ஊராட்சியின்‌ கட்டடங்களுக்கான மின்‌ கட்டணம்‌ மற்றும்‌ 
கூட்டுக்குடிநீர்‌ திட்டத்திற்கான தமிழ்நாடு குடிநீர்‌ வடிகால்‌ வாரியத்திற்கு செலுத்த வேண்டிய 
சேவைக்கட்டணம்‌ மட்டுமே செலுத்த வேண்டும்‌. மிகுதியாக உள்ள இருப்பத்‌ தொகை மாவட்ட 
ஆட்சியருக்கு திரும்ப செலுத்தப்பட வேண்டும்‌. அரசு ஆணை (நிலை எண்‌.180 / ஊரக வளர்ச்சி 
மற்றும்‌ ஊராட்சித்‌ துறை, நாள்‌.01.12.2008-ன்படி இதற்கான செலவினத்தை காசோலையாக 
வழங்கும்போது காசோலைகளில்‌ தமிழ்நாடு மின்சார வாரியம்‌ / குடிநீர்‌ வடிகால்‌ வர்ரியத்திற்கான 
கட்டணம்‌ / உபரியாக உள்ள நிதியினை மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புதல்‌ என காசோலை 
தாள்களில்‌ அச்சு / முத்திரை இடப்பட வேண்டும்‌. 

இதற்குமாறாக கீழ்க்கொன்றைக்குளம்‌ ஊராட்சியில்‌ கீழ்காணும்‌ மூன்று மூன்றாம்‌ நபர்‌ 
காசோலையில்‌ திரு.முனியசாமி என்பவர்‌ பெயரில்‌ வழங்கப்பட்டு வங்கியில்‌ காசாக்கப்பட்டுள்ளது 


காணப்பட்டது. 





பின்னர்‌ இத்தொகையின்‌ விவரம்‌ கண்டறியப்பட்டு கீழ்க்கொன்றைக்குளம்‌ ஊராட்சி மன்றத்‌ 
தலைவர்‌ திருமதி.வே.கற்பகம்‌ மற்றும்‌ ஊராட்சி மன்ற துணைத்‌ தலைவர்‌ திருமதி.த. அய்யம்மாள்‌ 
ஆகிய இருவர்‌ மீது குற்றவியல்‌ நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்‌ கண்காணிப்பாளர்‌ விருதுநகர்‌ 
மாவட்டம்‌ அவர்களிடம்‌ நரிக்குடி ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்‌ (கி.ஊ) 
ந.க.எண்‌.1833/2016/ஆ1, நாள்‌.26.09.2016-ன்படி புகார்‌ அளிக்கப்பட்டு நடவடிக்கையில்‌ உள்ளது. 
நடவடிக்கையினை துரிதப்படுத்தி தொகையினை மீளப்பெற வேண்டும்‌. முதல்‌ தகவல்‌ அறிக்கை கூட 


இன்றுவரை பதியப்படாமல்‌ உள்ளது சரியன்று. 
பெறப்பட்ட பதிலுரை 


இவ்வலுவலக  ந.க.எண்‌.1939/ஊ.ஒ.த(1/14,05.2019-ன்‌ வழி ஊரக வளர்ச்சித்‌ துறை 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. 


96 


7.9.6 பெரம்பலூர்‌ மாவட்டம்‌ - பெரம்பலூர்‌ ஊராட்சி ஒன்றியம்‌ - சிறுவாச்சூர்‌ கிராம ஊராட்சி - கட்டட 
உரிம கட்டணம்‌ குறைவாக கணக்கிட்டு வசூலித்தது - வருவாய்‌ இழப்பு ரூ.60.26 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.12 /2016-17 

1994 அம்‌ அண்டு கிராம ஊராட்சிகள்‌ சட்டப்பிரிவு 110 (re) மற்றும்‌ பிரிவு 242, 242(2) (3) 
மற்றும்‌ அரசாணை (நிலை எண்‌.255 / ஊரக வளர்ச்சி (சி.2) துறை, நாள்‌.18.08.1997-ன்‌ படி கட்டட 
வரைபட அனுமதியாக இருப்பின்‌ கட்டடப்பகுதி கிணறு ஆகிய பகுதிகளுக்கு அதிகபட்சமாக ஒரு 
சதுரமீட்டருக்கு ரூ.100/- அதன்‌ மடங்கு எனவும்‌ குறைந்தபட்சத்‌ தொகை ரூ.5 அல்லது அதன்‌ 


மடங்காகவும்‌ நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்படல்‌ வேண்டும்‌ எனத்‌ தெரிவிக்கப்பட்டுளளது. 
இதன்படி பெரம்பலூர்‌ மாவட்ட ஆட்சித்தலைவர்‌ தனது செயல்முறை ந.க.எண்‌.௮3/9/0/2013 
நாள்‌.23.04.2013-ன்‌ வழி பின்வரும்‌ கட்டண வீதத்தில்‌ வசூலிக்க உத்திரவிட்டுள்ளார்‌. 
கட்டட. பகுதி 1 சொந்த குடியிருப்பு கட்டடம்‌ - 1 சதுர மீட்டருக்கு - ரூ.25/- 
2. வணிக நோக்க கட்டடம்‌ - 1 சதுர மீட்டருக்கு - ரூ.50/- 


2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ பெரம்பலூர்‌ சளராட்சி ஒன்றியத்தினைச்‌ சார்ந்த சிறுவாச்சூர்‌ கிராம 
ஊராட்சியில்‌ பின்வரும்‌ 3 வணிக நோக்க கட்டடங்களுக்கு ரூ.50/- வீதம்‌ வசூலிக்காமல குறைவாக 
வசூலிக்கப்பட்டதால்‌ இக்கிராம ஊராட்சிக்கு  ரூ.60.26 இலட்சம்‌ வருவாய்‌ இழப்பு ஏற்பட்டுள்ளது. 




















வசூலிக்க 
வேண்டிய 
தொகை 


ரூ. 
தனலட்சுமி 


. மருத்துவ | 446247.92 | 73.42896 57 38,681 
கல்லூரி 

. ச a ' 3 3 ; 146,2 . 

“a | >= 

EE ஆல்மைட்டி வித்யாலயா 357727 179,423 ன | 440534 








வசூலித்த 
தொகை 


ஸ்ர. 
















வருவாய 
இழப்பு ரூ. 


கட்டட பாப்பு 


நிறுவனத்தின்‌ பெயர்‌ ட 













767862] 1652288 
பெறப்பட்ட பதிலுரை 


இவ்வலுவலக  ந.க.எண்‌.1939/ஊ.ஒ.த(௫/14.05.2019-ன வழி ஊரக வளர்ச்சித்‌ துறை 
இயக்குநருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை. 


27 


7.9.7 திருவண்ணாமலை மாவட்டம்‌ - ஆரணி ஊராட்சி ஒன்றியம்‌ இராட்டிணமங்கலம்‌ ஊராட்சி - 


குடிநீர்‌ கட்டண நிலுவை வரூலிக்கப்படுவதில்‌ சுணக்கம்‌ - வருவாம்‌ இழப்பு ரூ.22.92 இலட்சம்‌. 
பத்தி எண்‌.8 /2016-17 


திருவண்ணாமலை மாவட்டம்‌ ஆரணி ஊராட்சி ஒன்றியம்‌ இராட்டிணமங்கலம்‌ ஊராட்சியின்‌ மீதான 
2016-17 ஆம்‌ ஆண்டு துணிக்கையிக்‌ போது குடிநீர்‌ கட்டண கேட்பு வசூல்‌ நிலுவை பதிவேட்டினை 
ஆய்வு செய்ததில்‌, 31.03.2017 அன்று ரூ.22.92 இலட்சம்‌ நிலுவை உள்ளது காணப்பட்டது. நிலுவை! 
கேட்பு ரூ.20.90 இலட்சம்‌ நடப்பு ரூ.2.02 இலட்சம்‌. ஆண்டு கணக்குகளின்படி 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ 


குடிநீர்‌ கட்டணம்‌ ரூ.0.14 இலட்சம்‌ மட்டுமே வசூல்‌ காண்பிக்கப்பட்டுள்ளது காணப்பட்ட து. 


குடிநா கட்டணத்தை உரிய நேரத்தில்‌ வசூலிக்க போதிய நடவடிக்கை 
மமற்கொள்ளப்படுவதில்லை என்பதையே இந்நிலுவை காண்பிக்கப்படுகிறது. இதனை சட்டபூர்வமாக 
வசூலிக்கும்‌ நிலை கடந்து போனால்‌, கிராம ஊராட்சிக்கு வருவாய்‌ இழப்பு ஏற்படும்‌ எனத்‌ 
தணிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. குடிநீர்‌ பராமரிப்பு பணிகள்‌ மேற்கொள்வதற்கு பொகநிதியில்‌ 
உள்ள மறற வரிவசூல்‌ தொகைகள்‌ பயன்படுத்தப்படுவதால்‌. வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள 


இயலாத நிலை எழும்‌ என தணிக்கையில்‌ சுட்டிக்காட்டப்படுகிறது. 
பெறப்பட்ட பதிலுரை 


இவ்வலுவலக ந.க.எண்‌.1839/.ஒ.த1/14.05.2019 -ன்‌ வழி ஊரக வளர்ச்சித்‌ துறை இயக்குநருக்கு 
தெரிவிக்கப்பட்‌ டுள்ளது. பதில்‌ ஏதும்‌ பெறப்படவில்லை, 


98 


பல்கலைக்கழகங்கள்‌ 


8.1 பல்சுலைக்கழகங்கள்‌ அமைப்பு 


தமிழ்நாட்டில்‌ உள்ள மாணவ, மானாவிகள்‌ உயர்கல்வி பெற மத்திய. மாநில அரசுகளால்‌ 
இயற்றப்பட்ட தனித்தனியான சட்டங்களால்‌ தனித்துவம்‌ வாய்ந்த, கதந்திரமான, தன்னாட்சி 
பெறற சட்டபூர்வமான 23 பல்கலைக்கழகங்கள்‌ உருவாக்கப்பட்டு உயர்கல்வி பணியினை 
செய்து வருகின்றன. 


8.2 தணிக்கைக்கான ஆதாரம்‌ 

ஒவ்வொரு பல்கலைக்கழகமும்‌ அவை தொடங்கும்பொழுதே அவற்றின்‌ மீதான 
தணிக்கை தனி அரசாணை மூலம்‌ உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு 
அதன்‌ அடிப்படையில்‌ தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும்‌ தமிழ்நாடு உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ 2014 பிரிவு 2ஜி அட்டவணை வரிசை எண்‌..7-இன்‌ படி அளைத்து 
பல்கலைக்கழகங்களின்‌ சட்டபூர்வ தணிக்கையாளர்‌ நிதித்துறையின்‌ கீழ்‌ இயங்கும்‌ உள்ளாட்சி 
நிதித்‌ தணிக்கைத்‌ துறையின்‌ இயக்குநர்‌ ஆவார்‌. 


8.3 ணிக்கை மேற்கொள்ளுதல்‌ 

தமிழ்நாட்டில்‌ 23 பல்கலைக்கழகங்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ 14 பல்கலைக்கழகங்களில்‌ 
உடனிகழ்‌ தணிக்கை முறையிலும்‌ மற்ற 9 பல்கலைக்கழகங்களில்‌ ஆண்டு தணிக்கை 
முறையிலும்‌ உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறையால்‌ தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு 
வருகிறது. 


8.4 ஆண்டு கணக்குகள்‌ 
ஒவ்வொரு பல்கலைக்கழகமும்‌ அதற்கென உருவாக்கப்பட்ட தனிச்‌ சட்டம்‌ மற்றும்‌ நிதி 
விதிகளின்‌ அடிப்படையில்‌ கணக்குகளை நடைமுறைபடுத்தி பராமரித்து வருகின்றன. 
பெரும்பாலான பல்கலைக்கழகங்களில்‌ பராமரிக்கப்படும்‌ பொதுவான கணக்குகளின்‌ விவரம்‌ 
வருமாறு. 
பொது நிதிக்‌ கணக்கு 
அறக்கட்டளை கணக்கு மற்றும்‌ ஒதுக்கிடு செய்யப்பட்ட நிதி கணக்கு 
தேர்வு கணக்கு 
கட்டண கணக்கு 
ஒய்வூதிய கணக்கு 
தொலைதூர / அஞ்சல்வழி கல்வி கணக்கு 
திட்ட கணக்கு 
இகதா திட்ட கணக்குகள்‌ 


ப வ 00 Un PE 14 = 


99 


8.5 மான்யங்கள்‌ 

கனித்தனி சட்டத்தின்‌ மூலம்‌ சுதந்திரமான தன்னாட்சி பெற்று தனித்துவமாக 
உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள்‌ மான்ய நிதி தொகுப்பு அடிப்படையில்‌ மத்திய, மாநில 
அரசுகளிடமிருந்து நிதி உதவிகளை மான்யமாக பெறுகின்றன. பல்கலைக்கழகங்களின்‌ 
அன்றாட hias காரணங்களுக்கான செலவிற்காகதூசு ஆன்ண்‌ (நிலை) எண்‌.226 
உயர்கல்வி (6க.2)த்‌ துறை, நாள்‌.17.05.1999-இன்‌ படி உயர்கல்வித்‌ துறையின்‌ கீழ்‌ செயல்படும்‌ 
பல்கலைக்கழகங்களுக்கு தொகுப்பு மான்யம்‌ (Block grant) 1998 முதல்‌ 
நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அனுமதிக்கப்பட்ட பணியிடங்களில்‌ 01.01.1996 அன்று நிரப்பப்பட்ட 
பணியிடங்களுக்கான செலவினம்‌ மட்டுமே மானிய கணக்கீட்டிற்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்டு 
இத்தொகுப்பு மான்யம்‌ நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதர பல்கலைக்கழகங்கள்‌. ஊதிய மான்யம்‌ 
(Salary grant). பராமரிப்பு மான்யம்‌ (Maintenance grant). காலாவதியாகாத ஒட்டு மொத்த 
தொகை மான்யம்‌ (Non Lapsable Lumpsum Grant) என பல்வேறு மான்யங்களையும்‌. 
கட்டிடம்‌ மற்றும்‌ உபகரணங்கள்‌ கொள்முதலுக்காக சிறப்பு மூலதன மான்யங்களும்‌ பெற்று 
வருகின்றன. 
8.6 நிர்வாக அமைப்பு 


பல்கலைக்கழகங்களின்‌ நிர்வாக அமைப்பு பின்வருமாறு உள்ளது. 


பல்களைக்கழக வேந்தர்‌ 
பல்களவ்க்கழக இணை வேந்தர்‌ 


பல்கலைக்கழக துணை (வேந்தா 


பெரும்பாலான பல்கலைக்கழகங்கள்‌ உயர்‌ கல்வி துறையின்‌ கீழும்‌, இதா பல்கலைக்கழகங்கள்‌ 
மவளாண்மை துறை. கால்நடை பராமரிப்பு, பால்வளம்‌ மற்றும்‌ மீன்வளத்துறை. துமிழ வளர்ச்சி 
மற்றும்‌ செய்தித்துறை. மக்கள்‌ நல்வாழ்வு மற்றும்‌ குடும்ப நலத்துறை. சட்டத்துறை, சுற்றுலா. 
பண்பாடு மற்றும்‌ இந்து சமய அறநிலையத்துறை. இளைஞர்‌ நலன்‌ பற்றும்‌ விளையாட்டு 
மேம்பாட்டுத்துறை என பல்வேறு துறைகள்‌ கட்டுபாட்டின்‌ கீழும்‌ செயல்படுகின்றன, 

100 


8.7 தணிக்கைக்கான ஆதாரம்‌ மற்றும்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டின்‌ வரவு செலவு 


தமிழ்நாட்டில்‌ உள்ள பல்கலைக்கழகங்களில்‌ தணிக்கை மேற்கொள்வதற்கான ஆதாரம்‌ 
(அரசாணை மற்றும்‌ மேற்படி பல்கலைக்கழகங்களின்‌ 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ 


மேற்கொள்ளப்பட்ட மொத்த வரவு-செலவு விவரம்‌ பினவருமாறு. 


m. , . . கிக்கை மேற்கொள்ள வரவு (ரூ) செல்வு (64 
£5501 க்‌ அன்‌ ஆதாரம்‌ (அரசாணைகள்‌) (இலட்சங்களில்‌) லட்‌ சங்களில்‌ 


G O. Ms.No.886. 99905.85 99425.58 
FintFds) dt 17.10.86 





| சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌ 












224.19 





(3.0 Ms No.990 Fin 227 76.02 


dt.29 08.66 


முர காமராஜர்‌ பவ குணக்கு 







G.O. Ms No.1705, Edu, 14064.00 1885647.99 


dt 04.09.46 


அண்ணாமால பல்கயைக்குழகம்‌. 


சிகம்பரம 


G .O Ms No.S20, Fin 235096.46 224314.38 


(Fads) dt 29 05.1940 
G.0.Ms.No.724,Fm (Fds) 


அண்ணா பல்கலைக்கழகம்‌, சென்னை 















தரிழ்நாடு வேளாண்‌ பல்கலைக்கழசம்‌, 52158.61 5420852 


சோனை! 0.01 06.1972 
சுமிழநாடுி காலந்டை மருத்துவ G O Ms No,.1118, Fin LF 35518.00 79620.00 
அறிவியல்‌ பல்கலைக்கழகம்‌. சென்னை dt.25.10.1990 
பாரதிதாசன்‌ பல்கலைக்கழகம்‌, திருச்சி G O.Ms.No 450. Fin 44306.77 43249.06 
(Fds) dt. 16.07.1982 


பாரதியார்‌ பல்கலைக்கழகம்‌, Gele G.0O.Ms. No450, Fin 54414.84 5313051 
(Fads) dt.16.07.1982 


G.0.Ms.No.916 Fin 18584.52 

t(Fdsi dt.29. 10.1987 

தபிழ்‌ பல்கலைக்சுழகும்‌, தஞ்சாவூர்‌ G.D Ms No.450 Fin 6402.85 
(Fos) dt.16.07.1982 


தமிழ்நாடு டாகடர்‌.எம்‌.ஜி. ஆர்‌ பர்ருத்துளாப்‌ G O.Ms No 192 H LM å 12705.13 
பல்க வலக்கழகம்‌, சென்னை H & F W dt.03.02. 1990 


அனினாசிலிஙகம்‌ மனையியல்‌ மகளிர்‌ G.0.Ms.No.328 Fin {LF} 15785.17 
பவ்கலைசுகழசும dt 03.05.1991 

அன்னை தெரஸா மகளி G .O.Ms No.293 Fin 727 73 
பல்கலைக்கழகம்‌. கொடைக்கானல்‌ (F ds) dt.07.04.1986 

மனோன்மணியம்‌ சுந்தரனார்‌ (5.0.Ms.No.148 Fin (LF) 142434 42 

பல்கனலக்கழகம்‌, திருமெல்வேவி 01.03.03 1902 


1591197 








அழகப்பா பல்கலைக்கழகம்‌, காரைக்குடி 


7265.51 


= 


9367.39 


15917.90 


Fad 


13 7932.46 











1244171 













6749.20 68027.46 










அஸ்‌ 


5 தமிழ்நாடு டாக்டா அும்பேத்கா சட்டப்‌ 


பல்கலைக்கழகம்‌, சென்னை 


Ü ..O.Ms .Mo.828 Fin {LE ) 
dt.11.10.1999 





சுபிழகாடு டாகடா தஅமபேக்கர்‌ சட்டப G O Ms No.826 Fin (LF) 6749.20 6802.46 


பவ்சுலைக்கழகம்‌. சென்னை dt.11 10 1599 


101 


113-3154 


(g) ofu m : (வகமைக்கழகம்‌, மச ப்பா G O.Ms.No 491 Fin (LF) 424390 25 422397 15 
dt 17.05 2000 
பாயப்‌ பல்குமை ச eb nanan, suey G O Ms.No 133 Fin (LF) 11432. 73 11350.85 
di. 04 04 2005 
G O Ms No.171 Fin (LF) 6102.26 
dt 02 05 2005 
GO.Ms No.43 Fin {LF} 1681.97 1330.05 
1114 12 2005 
G.O Ms.No. 504 Fin (LF) 3044.59 1789,16 
dt 01.07.2006 


தமிழ்நாடு டாக்டர்‌. ஜெஜெயலலிகா | CG O Ms.No 174 Fin (LF) 12956.00 


மிர வளப்‌ பலகவைக்கழகம்‌, 01.30. 05.201.3 
ட 


ப்‌ 












— 
[| 


அமிழ்நாடு திறந்தநிலைப்‌ 
|ல்சுலைக்கழகம்‌. சென்னை 












பப்‌ 


தமிழ்நாடு உடற்கல்வியியல்‌ மற்றும்‌ 
விளையாட்டுப்‌ பஸ்சுவைக்கழுகம்‌, 





சன்ன 









தமிழ்நாடு ஆசிரியா்‌ கல்ளியியல்‌ 


பல்களைககழைக்ப்‌, சென ண்‌ 















Fa 


கணிய 


11632 OÜ 






நாகப்பட்டினம்‌ 





GO Ms No 299 Finance 
(LF) Dept, 
dt.26.12.2014 


G O Ms No.23 Fin (LP) 
dt 27.01.2015 


8.8 தணிக்கையில்‌ கண்டறியப்பட்ட குறைபாடுகள்‌ 


ம்மிழநாடு தேசிய சட்டப்‌ பள்ளி, திருச்சி 









154.74 


hs 
யம்‌ 


கமிழ்நாடு இசை மற்றும்‌ கவின்‌ சுலைப்‌ 
பல்கைக்கழகம்‌, சென்னை 





2016-17 ஆம்‌ ஆண்டிற்கான தணிக்கை மேற்படி பல்கலைக்கழகங்களில்‌ மேற்கொண்ட 
போது, ௬ண்டறியப்பட்டவைகளில்‌ தெரிவு செய்யப்பட்ட குறைபாடுகள்‌ 2014 ஆம்‌ வருட உள்ளாட்சி 
நிதி தணிக்கைச்‌ சட்டப்‌ பிரிவு 20-ன்‌ படி அரசின்‌ கவனத்திற்கு கொண்டு வரும்‌ பொருட்டு 
பின்வருமாறு தொகுத்து அளிக்கப்படுகிறது. 


102 


பல்கலைக்கழகங்கள்‌ 


8.8.1 சென்னை பல்கலைக்கழகம்‌ மற்றும்‌ தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகம்‌ 
2016-17 தணிக்கை - மூன்றாண்டு பணி முடிக்காத ரீடர்‌ மற்றும்‌ விரிவுரையாளர்களுக்கும்‌ 
[Readers and Lecturer (Selection grade)] அரசாணைக்கு முரணாக கூடுதல்‌ ஊதியம்‌ 
வழங்கியது - ரூ.148.08 இலட்சம்‌. (சென்னை பல்கலைக்கழகம்‌ பத்தி எண்‌.14 மற்றும்‌ தமிழ்நாடு 
திறந்தவெளி பல்கலைக்கழகம்‌ பத்தி எண்‌.13/2016-1) 


அரசாணை நிலை எண்‌. 350 உயர்கல்வித்துறை நாள்‌.09.09.2009-ன்‌ படி 01.01.2006க்குள்‌ 
மூன்றாண்டுகள்‌ பணி முடித்த ரீடர்‌ மற்றும்‌ தோவுநிலை விரிவுரையாளர்களுக்கு மட்டுமே 
ரூ.37400-67000 + கல்வி தர ஊதியம்‌ ரூ.9000 என்ற ஊதிய நிரக்கில்‌ ஊதிய நிர்ணயம்‌ 


மேற்கொள்ள வேண்டும்‌. 


01.01.2006க்குள்‌ ஞூன்றாண்டுகள்‌ பணி முடிக்காத ரீடர்‌ மற்றும்‌ தேர்வுநிலை 
விரிவுரையாளர்களுக்கு ரூ.15600-39100 + கல்வி தர ஊதியம்‌ ரூ.8000 என்ற ஊதிய நிரக்கில்‌ 
மட்டுமே மேற்படி அரசாணையின்படி ஊதியம்‌ மேற்கொள்ள வேண்டும்‌. 


இதற்கிடையில்‌, அரசாணை நிலை எண்‌. 179 உயர்கல்வித்துறை நாள்‌.14.10.2014 இன்‌ படி 
01.01.2006 (தல்‌ 09.09.2009 வரையிலான காலத்தில்‌ ரீடர்‌ பதவியில்‌ 
பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு ரூ.37400-67000 + கல்வி தர ஊதியம்‌ ரூ.9000 என்ற ஊதிய 
நிரக்கில்‌ ஊதிய நிர்ணயம்‌ அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனினும்‌, அரசாணை நிலை எண்‌, 328 
உயர்கல்வித்துறை நாள்‌.16.11.2017-இன்‌ மூலம்‌ அரசாணை நிலை எண்‌. 179 உயர்கல்வித்துறை 
நாள்‌.14.10.2014 இன்‌ படி அனுமதிக்கப்பட்ட ஊதியம்‌ ரத்து செய்யப்பட்டு இதற்கு முன்னர்‌ 
நடைமுறையில்‌ இருந்த அரசாணை நிலை எண்‌.350 உயர்கல்வித்துறை நாள்‌.09.09.2009-ன்‌ 
படியான ஊதியமே தொடரும்‌ என ஆணையிடப்பட்டுள்ளது. மேலும்‌, அரசாணை நிலை எண்‌. 
179 உயர்கல்வித்துறை நாள்‌.14,10.2014 இன்‌ படி அனுமதிக்கப்பட்ட மிகை ஊதியத்‌ 
தொகையினைவும்‌ பிடித்தம்‌ செய்ய ஆணையிடப்பட்டுள்ளது. 


கிழே குறிப்பிடப்பட்டுள்ள சென்னை பல்கலைக்கழகம்‌ மற்றும்‌ தமிழ்நாடு திறந்தநிலை 
பல்கலைக்கழகங்களில்‌ ரீடர்‌ பணியிடத்தில்‌ நியமிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு, 01.01.2006க்குள்‌ 
நிர்ணையிக்கப்பட்டுள்ள மூன்றாண்டுகள்‌ பணி நிறைவு செய்யாதவர்களுக்கும்‌ மேற்படி 
அரசாணையின்‌ அறிவுரைகளுக்கு முரணாக அவரவர்‌ பெயருக்கு எதிரே குறிப்பிடப்பட்டுள்ள ரீடா 
பணியில்‌ பணி சேர்ந்த நாள்‌ முதலே ரூ.37400-87000 + கல்வி தர ஊதியம்‌ ரூ.9000 என்ற ஊதிய 


10.) 


. நிரக்கில்‌ ஊதியம்‌ நிர்ணையிக்கப்பட்டுள்ளதால்‌ 2016-17 முடிய ஒட்டு மொத்தமாக 
ரூ.148,08 இலட்சம்‌ கூடுதல்‌ ஊதியமாக வழங்கப்பட்டுள்ளது. 





ஆசிரியரின்‌ பெயர்‌ 
(திரு. ! திருமதி) 


| === 
ணை கட்டடப்‌ 
| அம்‌ 
Op எண 
wawa 
| 
mas 
usa 
வை 
னை 
















எஸ்‌.ஐனார்ந்தனம்‌ 
எம்‌.சீணிஙவாசன்‌ 


தமிழ்நாடு திறந்தநிலைப்‌ 
பல்கலைகழகம்‌ 


L === 


மலும்‌, இதன்‌ மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின்‌ விவரத்தை அரசுக்கு தெரிவிக்க 





வேண்டும்‌ என தெரிவித்திருந்தும்‌ யாதொரு நடவடிக்கையும்‌ தெரிவிக்கப்படவில்லை, 


31.03.2017 முடிய கூடுதலாக வழங்கப்பட்டுள்ள ஒட்டு மொத்த ஊதியம்‌ ரூ.148.08 இலட்சம்‌ 
பிடித்தம்‌ செய்யப்பட வேண்டும்‌. 


சென்னை பல்கலைக்கழக பதிலறிக்கை - அரசாணை நிலை எண்‌.328 உயர்கல்வித்துறை 


நாள்‌.16.11.2017-ஐ நடைமுறைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 


தணிக்கையின்‌ குறிப்புரை - இடைக்கால பதில்‌ மட்டுமே அளிக்கப்பட்டுள்ளது. 


104 


8.8.2 சென்னை பல்கலைக்கழகம்‌ 2016-17 தணிக்கை - ஆறு சார்ஜண்ட்களுக்கு (Sergent) 
தேர்வுநிலை வழங்கும்போது அரசாணைக்கு முரணாக அரசால்‌ அனுமதிக்கப்பட்டதை விட 
கூடுதலான ஊதிய நிரக்கு மற்றும்‌ அதிகமான தர ஊதியம்‌ வழங்கியதால்‌ கூடுதல்‌ செலவினம்‌ 
ரூ.7.74 இலட்சம்‌. 
பத்தி எண.17/2016-17 

அரசாணை எண்‌.234/நிதித்துறை/ஊ.கு/நாள்‌.01.06.2009-ன்‌ படி சென்னை பல்கலைக்கழக 
சார்ஜண்ட்‌ (Sergent) பதவிக்கு PB-I ரூ.5200-20200 என்ற ஊதிய நிரக்கில்‌ ரூ.2200/- தா 
ஊதியம்‌ மட்டுமே  அனுமதிக்கப்பட்டுள்ளது. அரசாணை எண்‌.237/நிதித்துறை/ஊ.கு! 
நாள்‌.22.07.2013-ன்‌ படி 01.01.2006-க்கு பிறகு பத்து ஆண்டுகள்‌ பணி முடித்த 
சார்ஜண்ட்களுக்கு அவர்கள்‌ ஏற்கனவே ஊதியம்‌ பெற்று வரும்‌ மேற்படி ரூ.5200-20200: தர 
களதியம்‌ ரூ.2200/- என்ற ஊதிய நிரக்கிலேயே இரண்டு ஊதிய உயர்வுகள்‌ (3% + 3%) மட்டுமே 


வழங்கப்பட வேண்டும்‌. 


சென்னை பல்கலைக்கழகத்தில்‌ பணியாற்றும்‌ ஆறு சார்ஜண்ட்களுக்கு மேற்படி அரசு 
அணைகளுக்கு முரணாக அவர்கள்‌ பத்தாண்டு பணி முடித்ததும்‌ அவர்களுக்கு 
ர.9300-34800 + தர ஊதியம்‌ ௬.4300/- என்ற ஊதிய நிரக்கில்‌ ஊதிய நிர்ணயம்‌ 
மமற்கொள்ளப்பட்டுள்ளது. 

பல்கலைக்கழகங்களில்‌ பணிபுரியும்‌ ஆசிரியரல்லாத பதவிகளுக்கு அரசு ஊழியாகளுக்கு 
வெளியிடும்‌ அரசாணைகள்‌ பொருந்தும்‌ என்றும்‌ காவல்துறையின்‌ சார்பு ஆய்வர்கள்‌ மட்டுமே 
மாற்றுப்பணியில்‌ தமிழக சட்டப்பேரவையின்‌ சார்ஜன்ட்களாக பணிபுரிவதால்‌ அவர்களுக்கு 
வழங்கப்படும்‌ ஊதியம்‌ பல்கலைக்கழக சார்ஜண்ட்களுக்கு பொருந்தாது என்றும்‌ அரசு கடிதம்‌ 
எண்‌.7495/111/2014/உயர்கல்வித்துறை/ நாள்‌.02.01.2015-ல்‌ சென்னை பல்கலைக்கழகத்திற்கு 
தெளிவுரை வழங்குப்பட்டுள்ளது. 


சென்னை பல்கலைக்கழக சார்ஜண்ட்‌ பதவிக்கு தமிழக காவல்‌ துறை சார்பு ஆய்வர்கள்‌, 
பணிமாற்றம்‌ மூலம்‌ நியமிக்கப்படுவதில்லை என்பதாலும்‌ பல்சுலைக்கக சார்ஜண்ட்‌ பதவி 
நியமனத்திற்கு பட்டப்படிப்பு அவசியமில்லை என்பதாலும்‌, தமிழக காவல்‌ துறை சார்பு ஆய்வர்‌ 
பதவிக்கு பட்டப்படிப்பு அவசியம்‌ என்பது குறிப்பிடத்தக்கது என்பதாலும்‌ சட்டப்பேரவை சார்ஜண்ட்‌ 
பதவிக்கான ஊதியத்தை பல்கலைக்கழக சார்ஜண்ட்‌ பதவிக்கு அரசு அறிவுரைக்கு முரணாக 
வழங்கியதால்‌ 2018-17 ஆம்‌ ஆண்டில்‌ ஏற்பட்ட கூடுதல்‌ செலவினம்‌ மொத்தம்‌ ரூ.774 இலட்சம்‌ 
மான்ய கணக்கிட்டிற்க்கு எடுத்துக்‌ கொள்ளப்படவில்லை. 


105 


பதிலறிக்கை - பல்கலைக்கழக சிண்டிகேட்‌ 23.11.2010 அன்று மேற்கொண்ட முடிவின்படி ஊதியம்‌ 
பழங்கப்படுகிறது. 


தணிககையின்‌ கருத்துரை - அரசு அறிவுரைகள்‌ பின்பற்றப்பட வேண்டும்‌. 


8.8.3 சென்னை பல்கலைக்கழகம்‌ 2016-17 தணிக்கை - பல்கலைக்கழக மானிய குழுவால்‌ 
ஐந்தாண்டுகளுக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட உயிரி தொழில்நுட்ப (Bio Technology) 
துறைக்கு அதன்பிறகும்‌ தொடர்ந்து அளிக்கப்பட்டு வரும்‌ ஆசிரியர்களுக்கான ஊதிய 
செலவினம்‌ - 2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மேற்கொள்ளப்பட்ட செலவு ரூ.65.58 இலட்சம்‌. 


பத்தி எண்‌.20இ/2016-17 


பல்கலைக்கழக மான்ப குழு கடிதம்‌ F.,11-1/96 (CA/8i0-௦5-1 நாள்‌.27.03.99-ன்‌ படி 
சென்னை பல்கலைக்கழகத்தில்‌ உயிரி தொழில்நுட்பத்துறை (Bio Technology 
Department)-க்கு ஒரு பேராசிரியர்‌ மற்றும்‌ இரண்டு விரிவுரையாளர்‌ பணியிடத்திற்கு 01.04.1996 
முதல்‌ ஐந்தாண்டுகளுக்கான அனுமதியும்‌ ரூ.31,00,000/- மான்யமும்‌ வழங்கப்பட்டுள்ளது. 
மேற்படி அனுமதி மற்றும்‌ மான்யம்‌ 31.03.2001-ல்‌ முடிவடை கிறது. அதன்பிறகு 01.04.2001 முதல்‌ 
இப்பணரியிடங்கள்‌ தொடா அரசு அனுமதி பெறப்பட வேண்டும்‌. ஆனால்‌ அரசு அனுமதி ஏதும்‌ 
பெறாபல்‌ மேற்கண்ட மூன்று பணியிடங்களுடன்‌ கூடுதலாக இரண்டு பணியிடமும்‌ சேர்த்து 
மொத்தம்‌ ஐந்து பணியிடங்களுடன்‌ 01,04.2001-க்கு பிறகும்‌ தொடர்ந்து செயல்படுகிறது. 
2018-17 ஆம்‌ ஆண்டில்‌ மட்டும்‌ மேற்படி ஐந்து ஆசிரியர்களுக்கான செலவினம்‌ 
ரூ.65.58 இலட்சம்‌ ஆகும்‌. 
பதிலறிக்கை - பல்கலைக்கழக திட்டமில்லா (Non Plan) நிதியில்‌ மேற்படி செலவினம்‌ 
மேற்கொள்ளப்படுகிறது. 


தணிக்கையின்‌ கருத்துரை - தோற்றுவிக்கப்பட்ட பணியிடங்கள்‌ 01.04.2001-க்கும்‌ பிறகு தொடர 
அரசின்‌ அனுமதி பெற வேண்டும்‌. 


9.8.4 சென்னை பல்கலைக்கழகம்‌ 2016-17 தணிக்கை — பொருளாபார படிப்பிற்கான டாக்டர்‌ 
அம்பேத்கர்‌ மையம்‌ (ஒr.Ambedkar Centre for Economic Studies) - மத்திய அரசின்‌ 
{Ministry of Social Justice & Empowerment, Government of India) சமூக நீதி மற்றும்‌ 
அதிகாரமயமாக்கல்‌ துறையின்‌ கீழ்‌ செயல்படும்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ அறக்கட்டளையிடமிருந்து 
{Dr.Ambedkar Foundation) மானியத்‌ தொகை  ரூ.124.96 இலட்சம்‌ பெறப்படாதது மற்றும்‌ 


106 


மையத்தில்‌ பணியாற்றும்‌ ஆராய்ச்சி அலுவலருக்கு (Research Officer) விதிகளுக்கு முரணாக 
ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியமும்‌ பதவி உயர்வும்‌ வழங்கியது - குறைபாடு. 
பத்தி எண்‌.47/2016-17 


அ (1) மத்திய அரசின்‌ சமூக நீதி மற்றும்‌ அதிகாரமயமாக்கல்‌ (Ministry of Social Justice & 
Empowerment) துறையின்‌ கீழ்‌ செயல்படும்‌ டாக்டர்‌ அம்பேத்கர்‌ அறக்கட்டளை (Dr. Ambedkar 
Foundation) மூலம்‌ வழங்கும்‌ மானிய உதவியுடன்‌, சென்னை பல்கலைக்கழசுத்தில்‌ 
பொருளாதார படிப்பிற்கான டாக்டர்‌ அம்பேத்கர்‌ மையம்‌ (Dr.Ambedkar Centre for Economic 
Studies) ஆரம்பிக்கப்பட்டு, மே 1995 முதல்‌ செயல்பட்டுவருகிறது. 

2) 2011-12 முதல்‌ இம்மையத்திற்கு, ஊதியத்திற்கு ரூ.25 இலட்சமும்‌ 12 அகன்ற 
செயல்பாடுகளுக்கு (Twelve Broad Activities) ரூ.10 இலட்சமும்‌ மொத்தமாக ரூ.35 இலட்சம்‌ 
ஆண்டு மான்யமாக உயர்த்தப்பட்டது. கீழ்காணுமாறு நான்கு பணியிடங்கள்‌ மேற்படி மையத்திற்கு 
அனுமதிக்கப்பட்டது. 


ஆராயச்சி அலுவல 
Research Officer) 


சுருக்கெழுத்து தட்டச்சர்‌ 
{Stenographer} 


அலுவலசு உதவியாளர்‌ PB-WAje.5200-20200+த.ஊ ரூ.1800/- 
(Peon) 


(3) 23.09.1998 அன்று நடைபெற்ற சிண்டிகேட்‌ கூட்டத்தில்‌ இம்மையத்தை தனியான 





துறையாக செயல்படுத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இம்மையத்திற்கான கணக்கு 01.04.2016-ல்‌ 
ரூ.94,88,124/- பற்றாக்குறை இருப்புடன்‌ தொடங்கி வரவு ஏதுமின்றி செலவு ரூ.30,08,099/- 
மேற்கொள்ளப்பட்டு 31.03.2017-ல்‌ ரூ.1,24,96,223/- நிகர பற்றாக்குறையுடன்‌ முடிவடைந்துள்ள து. 
மேற்படி தொகை பகுதி [ திட்டமில்லா செலவின கணக்கிலிருந்து (Part 1 Non plan A/c) 
பெறப்பட்டு செலவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத்தொகை ரூ.124.96 இலட்சம்‌ மத்திய அரசுக்கு 
சொந்தமான டாக்டர்‌ அம்பேத்கர்‌ அறக்கட்டளையிடமிருந்து பெறப்பட்டு பல்கலைக்கழக 
திட்டமில்லா கணக்கில்‌ செலுத்தப்படவேண்டும்‌. 


107 


445-3—17 


ஆ 2009-10 முதல்‌ 2016-17 முடிய 8 ஆண்டுகளுக்கு மேற்படி மையத்திற்கான தகுதி 
மான்யம்‌ ரூ.2,30,00,000/- விவரம்‌ க்ழ்காணாமாறு, 


மான்யம்‌ 
வ.எண்‌. ஆண்டு (Grant due) 
ரூபாய்‌ 
2009--10 10.00.000 





10,00,000 






2011-12 35,00,000 


2013-14 J5,00,000 
2014-15 35 00,000 


~j 


2015-16 35,000,000 
2015-17 ௮௮0,000 
மொத்தம்‌ 2,20,00,000 


ஆனால்‌ தகுதி மான்யத்தொகை ரூ.230 இலட்சம்‌, கோரி பெறப்படவில்லை. தகுதி மான்ய 


தொகை மேற்படி ஆண்டுகளில்‌ முழுமையாக செலவிடப்படாததால்‌ தற்போது மேலே 
பத்தி அ (3-ல்‌ குறிப்பிட்டுள்ளவாறு உண்மைச்செலவினம்‌ ரூ.124.96 இலட்சம்‌ மட்டுமே 
கோரிப்பெற இயலும்‌. இக்குறைபாடு சரிசெய்யப்பட்டு வருங்காலங்களில்‌ தகுதி மான்யம்‌ 
ஆண்டுக்கு ரூ.35 இலட்சம்‌ என்பது கோரிப்‌ பெற்று முழுமையாக செலவிடப்பட வேண்டும்‌. 

(இ) மேற்படி மையத்தின்‌ ஆராய்ச்சி அலுவலராக பணியாற்றும்‌ திரு.எஸ்‌.இராமச்சந்திரன்‌ 
அவர்களுக்கு பல்கலைக்கழக ஆசிரியருக்கு இணையாக ஊதியமும்‌ காலமுறை பதவி உபர்வுமும்‌ 
வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து 2015 மற்றும்‌ 2016 ஆம்‌ ஆண்டுகளில்‌ தெளிவுரை கோரி 
டாக்டா்‌.அம்பேத்கார்‌ அறக்கட்டளைக்கு எழுதிய கடிதங்களுக்கு எவ்வித பதிலும்‌ 
பெறப்படவில்லை. மேலும்‌ இவர்‌ இணை பேராசிரியருக்கு இணையான அளதியம்‌ பெறுவதற்கான 
தகுதி. தேர்வில்‌ (Evaluation of Publications) தேர்ச்சி பெறவில்லை. எனவே இவருக்கு 
வழங்கப்பட்ட கூடுதல்‌ ஊதியம்‌ தடைக்குட்படுத்தப்படுகிறது. 


104 


பதிலறிக்கை திரு.எஸ்‌.இராமச்சந்திரன்‌ அவர்களால்‌ சென்னை உயர்‌ நீதிமன்றத்தில்‌ 


2016-ல்‌ தொடரப்பட்ட வழக்கு நிலுவையாக உள்ளது. 
தணரிக்கையின்‌ குறிப்புரை - இடைக்கால பதில்‌ மட்டுமே சமாப்பிக்கப்பட்டுள்ளது. 


8.8.5 சென்னை பல்கலைக்கழகம்‌ 2016-17 தணிக்கை - குற்றவியல்‌ துறையினை மேம்படுத்த 
புதிய கட்டடம்‌, உபகரணம்‌, இதர கட்டமைப்பு போன்றவற்றிற்காக) அரசால்‌ 2008-09-ல்‌ 
வழங்கப்பட்ட ஒரு கோடி ரூபாய்‌ மானியத்‌ தொகையில்‌ அறைகலன்கள்‌ (Furnitures) மட்டும்‌ 
வாங்கியது - 9 ஆண்டுகளாக வேறு செலவினம்‌ ஏதும்‌ மேற்கொள்ளப்படாதது நிலுவை 
மான்யம்‌ ௪.77.61 இலட்சம்‌ வட்டியுடன்‌ அரசுக்கு திருப்பி செலுத்தப்பட வேண்டும்‌. 

பத்தி எண.50/2016-17 


(Ü) ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும்‌ ஏதேனும்‌ ஒரு துறையை மேம்படுத்தும்‌ பொருட்டு 11வது 
திட்ட காலத்தின்‌ கீழ்‌ சென்னை பல்கலைக்கழக பதிவாளர்‌ சமர்ப்பித்த சுருத்துருவின்‌ 
அடிப்படையில்‌ குற்றவியல்‌ துறை (Department of Criminology) =m மேம்படுத்த 
அரசாணை எண்‌..375, உயர்கல்வித்துறை.நாள.11.09.2008-ல்‌ சிறப்பு மான்யமாக 
ரூ.1 கோடி வழங்கப்பட்டது. 21.11.2008 அன்று நடைபெற்ற சிண்டிகேட்‌ கூட்டத்தில்‌ இத்தொகை 


ரூ.1 கோடி மான்யத்தை கீழ்காணுமாறு செலவு மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டது. 


வைப்‌ ரூபாய்‌ 
னை இலட்சத்தில்‌. 






(2) சென்னை பல்கலைக்கழக குற்றவியல்‌ துறையை “இணைய தடவியல்‌ மற்றும்‌ தகவல்‌ 
பாதுகாப்பிற்கான சிறந்த மையம்‌''-ஆக (Centre for Excellence in Cyber forensic and 
information Security) மேம்படுத்த தமிழக ஆளுநரால்‌ கடித எண.1040/02/2011 
நான்‌.25.08.2011-ல்‌ ஒப்புதல்‌ வழங்கப்பட்டது, 

(3) மாணவர்கள்‌ வசதிகள்‌ மைய கட்டடத்தில்‌ மூன்றாவது தளம்‌ ஒன்றை புதிதாக கட்டி 
(Construction of 2° floor over the students amenily centre) அதில்‌ மேற்படி "இணைய 


தடவியல்‌ மற்றும்‌ தகவல்‌ பாதுகாப்பிற்கான சிறந்து பையம்‌'' செயல்பட பல்கலைக்கழக கட்டட 
(0) 


குழுவின்‌ (Building Committee) 20.04.2011 தேதிய கூட்டத்தில்‌ முடிவு செய்யப்பட்டது, 
இதற்கான மொத்த செலவில்‌ ரூ.40 இலட்சத்தை பேற்படி அரசு மான்யக்திலும்‌ 
ரூ.60 இலட்சத்தை பல்கலைக்கழக மூவதன நிதியிலும்‌ மேற்கொள்ள 21.04.2011 தேதிய 
சிண்டிகேட்‌ கூட்டத்தில்‌ ஒப்புதல்‌ வழங்கப்பட்டது. 

(4) 2008-09-ல்‌ அரசு வழங்கிய மான்யத்தில்‌ நாளது தேதிவரையில்‌ ரூ.22.39 இலட்சம்‌ 
மட்டும்‌ அறைகலன்கள்‌ வாங்கிய வகையில்‌ செலவிடப்பட்டுள்ளது. நிலுவை மான்யத்‌ தொகை 
ரூ.7761 இலட்சம்‌ சுமார்‌ 10 ஆண்டுகளாக செலவிடப்படாமல்‌ உள்ளது. இதனால்‌ சென்னை 
பல்கலைக்கழக குற்றவியல்‌ துறையை மேம்படுத்தும்‌ வகையில்‌ அரசு வழங்கிய மான்யத்தில்‌ 
"இணைய தடவியல்‌ மற்றும்‌ தகவல்‌ பாதுகாப்பிற்கான சிறந்த மையம்‌” பதினோராவது திட்ட 
காலம்‌ 31.05.2017 அன்று முடிவடைந்தும்‌ நாளது தேதி வரையில்‌ ஏற்படுத்தப்படவில்லை. 
அரசு அறிவுரையும்‌ சிண்டிகேட்‌ கூட்ட முடிவுகளும்‌ செயல்படுத்தப்படவில்லை. 

மேற்படி காரணங்களால்‌ செலவிடப்படாத மான்யத்‌ தொகை ரூ.77.61 இலட்சம்‌ ஈட்டப்பட்ட 


வட்டியுடன்‌ அரசுக்கு திரும்பி செலுத்த வேண்டும்‌. 


வழங்கப்பட்ட பதிவறிக்கை : மான்யத்தை செலவு மேற்கொள்ள காலக்கெடு எதுவும்‌ அரசால்‌ 
நீர்னாயிககட்பா வில்லை... இருப்பினும்‌ நடப்பாண்டில்‌ நிலுவை மான்யம்‌ செலவிட நடவடிக்கை 
மேற்கொள்சாபடடு வருகிறது. 


110 


9. பொது நூலகங்கள்‌ 


9.1 சுதந்திர இந்தியாவில்‌ தமிழ்நாட்டில்‌ தான்‌ முதன்முதலாக 1948 ஆம்‌ ஆண்டு நூலக 
சட்டம்‌ அறியமுகப்படுத்தப்பட்டு 01.04.1950 முதல்‌ அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டத்தில்‌ 
19 பிரிவுகள்‌ உள்ளன. இந்த சட்டத்தின்படி மாநில முழுவதிலும்‌ பொது நூலகங்கள்‌ அமைக்கவும்‌ 
அவற்றை கண்காணித்து நிர்வகிக்க ஒரு இயக்குநரை நியமிக்கவும்‌ வழிவகை 
செய்பப்பட்டுள்ளது. உள்ளாட்சி நிறுவனங்கள்‌ மூலம்‌ வசூலிக்கப்படும்‌ சொத்துவரி அல்லது 
வீட்டு வரியில்‌ நூல்‌ நிலைய வரி வசூலிக்க 1948 ஆம்‌ ஆண்டு நூலக சட்டப்‌ பிரிவு 12(2) இல்‌ 
வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதன்படி தற்பொழுது சொத்துவரி / வீட்டு வரியில்‌ 
1 ரூபாய்க்கு 10 பைசா நூலகவரியாக வரூலிக்கப்படுகிறது. 


9.2 மேலும்‌ நாலக சட்ட பிரிவு 13 (9)-டஇன்‌ படி வரூலிக்கப்படும்‌ நால நிலைய வரிக்கு 
இணையாக அரசு பங்குத்தொகை சென்னை தவிர (இதர மாவட்ட நூலகங்களுக்கு வழங்க 
வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 


9.3 தமிழ்மாட்டில்‌ பொது நூலக துறையின்‌ கீழ்‌ கீழ்கண்டவாறு மொத்தம்‌ 3924 பொது 
நாலகங்கள்‌ செயல்பட்டு வருகின்றன. 


1. மாநில பொது நூலகம்‌ — 1 

2. மாவட்ட பொது நூலகம்‌ - 30 

3. கிளை நூலகங்கள்‌ ~ 1667 

4. நடமாடும்‌ நூலகங்கள்‌ — 12 

5. கிராமபுற நாலகங்கள்‌ 1727 

6. பகுதி நோ நூலகங்கள்‌ - 487 
கூடுதல்‌ - 3924 

111 


119.3—_1Ë 


9.4 நிர்வாக அமைப்பு 


பள்ளி சுல்வித்‌ துறை 





பொது நூலகங்களின்‌ 
இயக்குநர்‌ 


ர —_ d 


பொது நூலகங்கள்‌ கன்னிமாரா பொது நூலகம்‌ 
மாவட்ட நூலக அலுவலா 


மிதாமில்நுட்ப அமைச்சுப்‌ பணியாளர்கள்‌ 


தொழில்நுட்ப 
பணியாளர்கள்‌ 









பொது நூலகங்கள்‌ இயக்ககம்‌, 







இணை இயக்குநர்‌, துணை 
இயக்குநர்‌, உதவி இயக்குநர்கள்‌ 


மற்றும்‌ அலுவலக பணியாளர்கள்‌ 






நாலகர்கள்‌ 









முதல்நிலை 


இரண்டாம்‌ நிலை (ம) 






மூன்றாம்‌ நிலை 





அமைச்சுப்‌ பணியாளர்கள்‌ 


112 


9.5 பொது நூலகத்துறை அத்துறைக்கான இயக்குநரின்‌ கட்டுபாட்டில்‌ இயங்குகின்றது. 
இவருக்கு நிர்வாகத்தில்‌ உதவிட இணை இயக்குநர்‌, துணை இயக்குநர்‌, உதவி இயக்குநாகள்‌, 
மாவட்ட நூலகர்கள்‌ மற்றும்‌ அலுவலக பணியாளர்கள்‌ உள்ளனர்‌. அலுவலகப்‌ பணியாளர்களில்‌ 
தொழில்நுட்ப பணியாளர்களும்‌, அமைச்சுப்‌ பணியாளர்களும்‌ அடங்குவார்கள்‌. 

9.6 அரசு ஆணை எண்‌.820 (பல்வகை) கல்வி அறிவியல்‌ மற்றும்‌ தொழில்நுட்பத்‌ துறை 
நாள்‌.03.05.1982--இன்‌ படி மாவட்ட நூலசு ஆணைக்குழு பணியாளர்களை 01.04.1982 முதல 
அரசு பணியாளர்களாக மாற்றம்‌ செய்யப்பட்டனர்‌. இவர்களுக்கு ஊதியம்‌ மற்றும்‌ படிகள்‌ 
அனைத்தும்‌ அரசு நிதியிலிருந்து வழங்கப்பட்டு பின்னர்‌ நூலகவரி வருவாய்‌ வசூல்‌ 
செய்யப்பட்டதும்‌ மேற்படி அரசு கணக்கிலிருந்து பட்டுவாடா செய்யப்பட்ட தொகை திரும்ப அரசு 
நிதிக்கு செலுத்த உத்திரவிடப்பட்டுள்ளது. 

9.7 பொது நூலக துறையின்‌ முக்கிய பணிகள்‌ 


1 பொது நாலக துறையின்‌ மூலம்‌ நூல்களை படிக்கும்‌ வழக்கத்தினை பொது மக்களிடம்‌ 
ஏற்படுத்திட அனைவரும்‌ படிப்பறிவு பெறு உதவிடுதல்‌. 


2. படிப்பறிவில்‌ அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்குதல்‌ 

3. பொது மக்களுக்கு படிப்பதற்கு உகந்த நூல்களை வழங்குதல்‌ 

4. பொது அறிவை மேம்படுத்துதல்‌ மற்றும்‌ நூலகங்களின்‌ நிதி ஆதாரங்களை மேம்படுத்துதல்‌ 
9.8 தணிக்கைக்கான ஆதாரம்‌ 


சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழு கல்வித்துறையின்‌ 30.05.1950 ஆம்‌ நாளிட்ட 
அரசாணைகள்‌ எண்‌.1634-இன்படி தொடங்கப்பட்டது. 1948 ஆம்‌ ஆண்டு தமிழ்நாடு பொது 
நூலகச்‌ சட்டத்தின்‌ பிரிவு 18 மற்றும்‌ 17 மற்றும்‌ 1950 ஆம்‌ ஆண்டு மே 30ம்‌ நாளிட்ட கல்வித்துறை 
அரசாணை எண்‌.1634 மற்றும்‌ தமிழ்நாடு உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கை சட்டம்‌ 2014 பிரிவு 2 ஜி 
அட்டவணை வரிசை எண்‌.8-ன்‌ படி மாவட்ட நாலசு ஆணைக்குழுவின்‌ தணிக்கை உள்ளாட்சி 


நிதித்‌ தணிக்கை துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 


113 


119-3—18a 


10. மாவட்ட வேளாண்மை விற்பனைக்குமழு 


10.1 விவசாயிகள்‌ மற்றும்‌ வணிகர்களின்‌ நலன்‌ கருதி வேளாண்மைப்‌ பொருட்கள்‌ 
விறபனையில்‌ ஒழுங்கு முறையைக்‌ கொண்டுவர மாவட்டந்தோறும்‌ விற்பனைக்‌ குழுக்கள்‌ 
ஏற்படுத்தப்பட்டன. இந்த விற்பனைக்‌ குழுக்கள்‌ வேளாண்மை துறையின்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ 
செபல்படுகின்றன. 

வேளாண்‌ விற்பனைக்‌ குழுவானது 1952 ஆம்‌ ஆண்டு சென்னை வணிகப்‌ பயிர்கள்‌ சட்டம்‌ 
1933-இன கீழ்‌ அமைக்கப்பட்டது. இச்சட்டம்‌ மற்றும்‌ இதன்‌ பிறகு இயற்றப்பட்ட சட்டங்களும்‌ 
மாற்றப்பட்டு தற்பொழுது தமிழ்நாடு வேளாண்மை விளைபொருள்‌ விற்பனை 
(ஒழுங்குபடுத்துதல்‌) சட்டம்‌ 1987 அமலில்‌ உள்ளது. 

இச்சட்டத்தின்‌ முக்கிய நோக்கமானது விளை பொருள்‌ விற்பனையை ஒழுங்குபடுத்துவதும்‌, 
ஒழுங்கு முறை விற்பனைக்‌ கூடங்களை நிறுவி அதனை திர்வகிப்பதுமாகும்‌. 

தமிழ்நாடு வேளாண்‌ விற்பனை வாரியத்தின்‌ மேலாண்‌ இயக்குநர்‌ கட்டுப்பாட்டின்‌ கீழ்‌ 
தமிழ்நாட்டில்‌ மொத்தம்‌ 22 மாவட்ட வேளாண்‌ விற்பனை குழுக்களும்‌, மற்றும்‌ இவற்றின்‌ 
கட்டுப்பாட்டில்‌ உழவா சந்தைகளும்‌ உருவாக்கப்பட்டு செயல்பாட்டில்‌ உள்ளன. வேளாண்‌ 
விற்பனை வாரியத்தின்‌ கட்டுமானப்பணிகளை முகமை அடிப்படையில்‌ மேற்கொள்ள சென்னை, 
வேலூர்‌ மறறும்‌ மதுரை ஆகிய 3 இடங்களில்‌ வேளாண்‌ பொறியியல்‌ பிரிவுகளும்‌ 
செயல்படுகின்றன. 

10.2 தணிக்கைக்கான ஆதாரம்‌ 

சமிழ்நாடு வேளாண்‌ விளை பொருள்‌ விற்பனை சட்டம்‌ 1959 விதி எண்‌.40 இன்‌ கீழ்‌ மற்றும்‌ 
அரசாணை எண்‌.1581 வேளாண்மைத்‌ துறை நாள்‌.04.07.1973 இன்‌ படியும்‌ தமிழ்நாடு உள்ளாட்சி 
நிதிச்‌ சட்டம்‌ 2014 பிரிவு 2ஜி அட்டவணை வரிசை எண்‌.9-ன்‌ படியும்‌ மாவட்ட வேளாண்மை 
விறபனைக்குழுத்‌ தணிக்கைப்‌ பணி உள்ளாட்சி நிதித்‌ தணரிக்கை துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு 
தொடாந்து தணிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 

10.3 நிதி ஆதாரம்‌ 
1. உரிமக கட்டணம்‌ 

தமிழ்நாடு வேளாண்மை விளை பொருள்‌ விற்பனை (ஒழுங்குபடுத்துதல்‌) சட்டம்‌ 1987 
பிரிவு 8(1 இன்‌ படி அறிக்கையிடப்பட்ட விளைபொருட்களில்‌ வியாபாரம்‌ செய்யும்‌ வியாபாரிகள்‌ 
விற்பனைக்‌ குழுவின்‌ உரிமம்‌ பெற்று தான்‌ வியாபாரம்‌ செய்ய வேண்டும்‌. இதற்காக உரிமக்‌ 
கட்டணம்‌ வகூலிக்கப்படுகிறது. 
2. விற்பனைக்‌ கட்டணம்‌ 

அறிக்கையிடப்பட்ட மார்க்கெட்‌ பிரதேசத்தில்‌ வாங்குதல்‌ அல்லது விற்பனை செய்யும்‌ 
அறிக்கையிடப்பட்ட விளை பொருட்களின்‌ மதிப்பில்‌ ரூ.100/க்கு ரூ.1/- வீதம்‌ கொள்முதல்‌ 
செய்யும்‌ விற்பனைக்‌ குழுவிற்கு விற்பனைக்‌ கட்டணமாக செலுத்த வேண்டும்‌. இந்த 


114 


வருவாய்தான்‌ விற்பனைக்‌ குழுவின்‌ முக்கியமான வருவாயாகும்‌. இவ்வாறு பெறப்படும்‌ 
வருவாயானது விற்பனைக்‌ குழு நிதி என்னும்‌ தலைப்பில்‌ பராமரிக்கப்படுகிறது. 

இந்த நிதியிலிருந்து விற்பன க்‌ குழுவின்‌ அனைத்து செலவுகளும்‌ 
மேற்கொள்ளப்படுகின்றது. விற்பனைக்குழு பணியாளர்களின்‌ சம்பளம்‌ மற்றும்‌ படிகள்‌ 
விற்பனைக்‌ கூடங்களின்‌ வளர்ச்சி பணிகளுக்காகவும்‌ சட்டத்தில்‌ குறிப்பிடப்பட்டுள்ள 
வரையறைகளுக்குட்பட்டு செலவுகள்‌ மேற்கொள்ளப்படுகின்றுன. 
10.4 ஈட்டுக்‌ கடன்‌ வசதி 

ஒழுங்கு முறை விற்பனைக்‌ கூடங்களில்‌ கட்டப்பட்டுள்ள ஊரகக்‌ கிடங்கு மற்றும்‌ 
கிடங்குகளில்‌ இருப்பு வைக்கப்படும்‌ விளை பொருட்கள்‌ மீது அன்றைய சந்தை நிலவரத்தின்படி 
75% தொகை அல்லது ரூ.2,00,000/-- இதில்‌ எது குறைவோ அத்தொகை விற்பனைக்குழு 
நிதியிலிருந்து ஈட்டுக்கடனாக விவசாயிகளுக்கு வழங்கப்படும்‌. இக்கட னதொகை 
அதிகபட்சமாக ஆறு மாத காலத்திற்கு அனுமதிக்கப்படும்‌. 


10.5 வரவு-செலவு 

2016-17 அம்‌ ஆண்டில்‌ 22 வேளாண்‌ விற்பனை குழுக்களின்‌ வாவு 
ரூ.21368.89 இலட்சமாகவும்‌ செல்வு ரூ. 21421.93 இலட்‌ சமாகவும்‌ உள்ளது. 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ 3 வேளாண்‌ பொறியியல்‌ பிரிவுகளின்‌ வரவு 
ரூ.13584.12 இலட்சமாகவும்‌ செலவு ரூ. 7281.11 இலட்சமாகவும்‌ உள்ளது. 

2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மேற்படி கோயம்பேடு மொத்த விற்பனை அங்காடி வரவு 
ரூ.1601.63 இலட்சமாகவும்‌ செலவு ரூ.1479.68 இலட்சமாகவும்‌ உள்ளது. 


2016-17 ஆம்‌ ஆண்டில்‌ மேற்படி தமிழ்நாடு வேளாண்‌ விற்பனை வாரியம்‌, சென்னை வரவு 
ரூ.24179.21 இலட்சமாகவும்‌ செலவு ரூ.20733.70 இலட்சமாகவும்‌ உள்ளது. 


மாவட்ட விற்பனை குழுக்கள்‌ வரவு செலவு விவாம்‌ 


வரவு செலவு 


இராமநாதபுரம்‌ 
இருப்பு) 





115 


4 கோயம்புத்தூர்‌ 1462.89 1032.96 


ச 


595.94 454.38 


கடலூர்‌ 


தரும்புரி 369.96 294.97 


7 | விழுப்புரம்‌ 1774.92 1843.91 


தஞ்சாவூர்‌ 2074.27 2070.37 


கன்னியாகுமரி 1257.19 1201.97 


நாகாகோவில்‌) 


10 திருவண்ணாமலை 505.64 627.58 


11 புதுக்கோட்டை 196.47 


1? 


மதுரை 971.66 


13 காஞ்சிபுரம்‌ 364.66 450.40 


தி 375.78 115.96 


கிருநெல்வேவி 1289.34 






TH: 
ஆ 


திருவாரூர்‌ 366.09 261.0 


mash 


G 
3, 


7 | திண்டுக்கல்‌ 1922.67 1984.05 


நாகப்பட்டினம்‌ 209.21 123.42 


370.72? 


Ta 


லகிரி (இருப்பு உதகை) 36.07 33.59 


ரூ 


ருப்பூர்‌ 1282.68 547.77 


1481.80 3759.71 


மொத்தம்‌ 21368.89 


a 
T 
! | 
D 


[ன 
= 
a 





Kama 
D = வி == 
i 


தமிழ்நாடு வேளாண்‌ விற்பனை 24179.21 20733.70 

















வாரியம்‌ சென்னை 





117 


11. வரவு செலவு திட்டம்‌ தயாரித்து அங்கீகரிக்கப்படாமை 


உள்ளாட்சி நிறுவனங்கள்‌ அடுத்த ஆண்டுக்குரிய வரவு - செலவு திட்டம்‌ (Budget) நடப்பு 
ஆண்டில்‌ தயாரித்து, உரிய அங்கீகாரம்‌ பெற்று அதன்படி வரவுகளை கண்காணிக்கவம்‌ செலவுகளை 
மேற்கொள்ளவும்‌ நடவடிக்கைகள்‌ மேற்கொள்ளப்படவேண்டும்‌. பொதுவாக அனைத்து உள்ளாட்சி 
நிறுவனங்களிலும்‌, வாவு -: செலவு திட்டம்‌ தயாரிப்பதும்‌ அதன்படி வரவு-செலவுகள்‌ கண்காணிப்பதும்‌ 
இல்லாமை தணிக்கையில்‌ காணப்படுகிறது. மாநில தலைமை கணக்காளர்‌ அலுவலகத்தால்‌ 
வெளியிடப்பட்ட உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறைக்கான தொழில்‌ நுட்ப வழிகாட்டுதல்களின்‌ 
ஆண்டு அறிக்கையில்‌ (GESSA) m PrAG (G&SSA)SS tech Cel 04%2019-10)20/12. 
dated 10.06.2019 உரிய காலத்தில்‌ உள்ளாட்சி நிறுவனங்களின்‌ ஆண்டு வரவு-செலவு திட்டம்‌ 
தயாரித்து அதன்‌ அடிப்படையில்‌ செலவினங்கள்‌ மேற்கொள்ளப்பட வேண்டும்‌ என உள்ளாட்சி நிதித்‌ 
தணிக்கைத்‌ துறையால்‌ வலியுறுத்தப்பட வேண்டும்‌ என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நகராட்சி 
நிர்வாக ஆணையர்‌, பேரராட்சிகளின்‌ இயக்குநர்‌ மற்றும்‌ ஊரக வளர்ச்சி இயக்குநர்‌ உள்ளிட்ட துறை 
தலைவர்கள்‌ உள்ளாட்சி நிறுவனங்களின்‌ வரவு-செலவுகளை கண்காணிக்க உரிய நடவடிக்கை 


மேற்கொள்ளப்பட வேண்டும்‌. 


Pe Jaje 


. (பொ.வேல்சாமி) 
சன்னை-35 இயக்குநா 
நாள்‌: 03.03.2020 உள்ளாட்சி நிதித்‌ தணிக்கைத்‌ துறை 


118 


